மக்கள்‌ சட்டம்‌ 


மக்கள்‌ உரிமைச்‌ சட்டங்களை வளர்த்தெடுக்கும்‌, 
மக்களுக்கு எதிரான சட்டங்களை அழித்தொழிக்கவும்‌...! 


2012-2016 


~ 
அ 


ஓ 


மககள சடடம - 4 
மக்கள்‌ சட்டம்‌ 
FreeTamilEbooks.com 


CC-BY-SA-NC 


மம 4 


[64] 


16. 
17. 


மக்கள்‌ சட்டம்‌ - 4 


. மக்கள்‌ சட்டம்‌ - 4 
. பரமக்குடி படுகொலைகளும்‌, சி.பி.ஐ. 


விசாரணையும்‌ 


. தற்கொலை - சட்டத்தின்‌ பார்வையில்‌... 
. முதல்‌ தகவல்‌ அறிக்கை (I - குற்றவியல்‌ 


நடவடிக்கையின்‌ முதல்‌ படி 


. உங்கள்‌ புகாரை ஏற்க காவல்துறை அதிகாரிகள்‌ 


மறுத்தால்‌...! 


. கைது - ஏன்‌? எதற்கு? எப்படி? 
. கைது செய்யப்படும்‌ நபர்களுக்கு உரிமைகள்‌ 


உண்டா..? 


. காவல்‌ நிலையத்தின்‌ கதை! 
. பொ. ரத்தினம்‌ : மதராசி வக்கீல்‌ 
. மிகவும்‌ இழிவானதோர்‌ மரண தண்டனை 


செயலாக்கம்‌ - டி. ஆர்‌. அந்தியருஜினா 


. சாலை விபத்துகளும்‌, அவற்றைத்‌ 


தடுப்பதற்கான சட்டத்‌ தேவைகளும்‌..! 


. முதல்‌ தகவல்‌ அறிக்கை (.[.₹.) பதிவு - சட்டமும்‌ 


நடைமுறையும்‌... 


. மூன்றாம்‌ பாலினம்‌ 
. உச்சநீதிமன்ற கிளை தமிழகத்தில்‌ அமையுமா? 
. குஜராத்தில்‌ டாடா முந்த்ரா மின்‌ உற்பத்தி 


நிலையத்தால்‌ சுற்றுச்சூழல்‌ பாதிப்பு - இழப்பீடு 
கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில்‌ வழக்கு. 

“ஓங்கி ஒலித்த சமூக நீதிக்கான குரல்‌” 

தமிழ்நாடு வழக்கறிஞர்களின்‌ போராட்டத்திற்கு 
காரணம்‌... நீதியரசர்‌ ஹரிபரந்தாமன்‌ 


1. கணியம்‌ அறக்கட்டளை 


1. Cover 
2. Table of contents 


மக்கள்‌ சட்டம்‌ - 4 


மக்கள்‌ சட்டம்‌ - 4 


மக்கள்‌ சட்டம்‌ 


mail@makkal-sattam.org 


மின்னூல்‌ வெளியீடு : FreeTamilEbooks.com 


உரிமை : CC-BY-SA-NC கிரியேட்டிவ்‌ காமன்ஸ்‌. 
எல்லாரும்‌ படிக்கலாம்‌, பகிரலாம்‌. 


அட்டைப்படம்‌ - லெனின்‌ குருசாமி - 
guruleninn@gmail.com 


மின்னூலாக்கம்‌ - ஐஸ்வர்யா லெனின்‌ - 
aishushanmugam09@gmail.com 


This book was produced using pandoc 


பதிவிறக்கம்‌ செய்ய - htp://FreeTamilEbooks.com/ 
ebooks/makkal sattam 4 


மின்னூல்‌ வெளியீட்டாளர்‌: http:// 
freetamilebooks.com 
அட்டைப்படம்‌: லெனின்‌ குருசாமி - 
guruleninn@gmail.com 
மின்னூலாக்கம்‌: ஐஸ்வர்யா லெனின்‌ - 
aishushanmugam09@gmail.com 
மின்னூலாக்க செயற்திட்டம்‌: கணியம்‌ 


அறக்கட்டளை - Kaniyam.com/foundation 


Ebook Publisher: http://freetamilebooks.com 
Cover Image: Lenin Gurusamy - guruleninn@gmail.com 
Ebook Creation: Iswarya Lenin - aishushanmugam09@gmail.com 
Ebook Project: Kaniyam Foundation - kaniyam.com/foundation 


பரமக்குடி 
படுகொலைகளும்‌, 
சி.பி.ஐ. விசாரணையும்‌ 


SUNDAY, JANUARY 1, 2012 


கடந்த 1957ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 09ம்‌ 
நாள்‌, இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, பரமக்குடியைச்‌ 
சேர்ந்த, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகப்‌ போராடிய 
பட்டியலினத்தைச்‌ சேர்ந்த இம்மானுவேல்‌ சேகரன்‌ 
என்பார்‌ ஆதிக்கச்‌ சாதி இந்துக்களால்‌ தனது 33ம்‌ 
வயதில்‌ வெட்டிப்‌ படுகொலை செய்யப்பட்டார்‌. சமூக 
நீதிக்காகப்‌ போராடியதன்‌ காரணமாக படுகொலை 
செய்யப்பட்டதால்‌, அவர்‌ பட்டியலின மக்களால்‌ 
'தியாகி'யாக கருதப்பட்டதோடு, அவரது ஒவ்வொரு 
நினைவுநாளின்‌ போதும்‌ அவரது நினைவிடம்‌ 
அமைந்துள்ள பகுதிக்கு, தமிழகத்தின்‌ பல்வேறு 
மாவட்டங்களைச்‌ சேர்ந்த அரசு ஊழியர்கள்‌, 
வழக்கறிஞர்கள்‌, பள்ளி கல்லூரி மாணவர்கள்‌, 
ஆசிரியர்கள்‌, பல்வேறு அரசியல்‌ கட்சிகளைச்‌ சேர்ந்த 
தலைவர்கள்‌, உறுப்பினர்கள்‌, மத்திய, மாநில 
அமைச்சர்கள்‌, பெண்கள்‌, இளைஞர்கள்‌, சமூக 
ஆர்வலர்கள்‌ மற்றும்‌ பட்டியலின மக்கள்‌ போன்றோர்‌ 
பெருந்திரளாக ஜாதி ஆதிக்கத்திற்கு எதிராக 
அணிவகுத்து, அவருக்கு மரியாதை செலுத்த 
ஆரம்பித்தார்கள்‌. அவ்வப்போதைய ஆளும்‌ திராவிட 
அரசுகளின்‌, ஆதிக்க ஜாதியினருக்கு ஆதரவான 


செயல்பாடுகளும்‌, பட்டியலின மக்களுக்கு எதிரான 
திட்டமிட்ட கண்டுகொள்ளாமையையும்‌, 
அடக்குமுறைகளையும்‌ மீறி ஆண்டுக்கு ஆண்டு 
இப்படியாகத்‌ திரளும்‌ மக்களின்‌ எண்ணிக்கை பல 
இலட்சங்களைக்‌ கடந்தும்‌, கட்டுக்கடங்காமல்‌ 
அதிகரித்துக்கொண்டே வந்தது. அரசியல்‌ 
கட்சிகளைக்‌ கடந்து, பட்டியலின மக்களின்‌ 
தன்னெழுச்சியான ஒன்றிணைதலைக்‌ கண்ட 
ஆதிக்க ஜாதியினருக்கு இது எரிச்சலூட்ட 
ஆரம்பித்தது. 


இப்படிப்பட்ட சூழலில்‌, கடந்த 10.09.2011 அன்று, 
கமுதி வட்டம்‌ பள்ளப்பச்சேரியைச்‌ சேர்ந்த 
பழனிகுமார்‌ என்ற பட்டியலின மாணவர்‌ ஆதிக்க 
ஜாதி இந்துக்களால்‌ படுகொலை செய்யப்பட்டார்‌. 
இதன்‌ காரணமாக, தமிழக மக்கள்‌ முன்னேற்றக்‌ 
கழகம்‌ அரசியல்‌ கட்சியின்‌ தலைவரான பெ. ஜான்‌ 
பாண்டியன்‌ அந்த ஊருக்கு செல்லவிருப்பதாக 
அறிவித்ததைத்‌ தொடர்ந்து, அவருக்கு மவட்ட 
ஆட்சித்‌ தலைவரால்‌ 144 தடை உத்தரவு 
போடப்பட்டது. 


மறுநாள்‌, தியாகி இம்மானுவேல்‌ சேகரனது 54ஆவது 
நினைவு நாளான 11.09.2011 அன்று அதிகாலை 
முதலே, பரமக்குடி வழியாகச்‌ செல்லும்‌ அனைத்து 
போக்குவரத்து வழித்தடங்களும்‌ வழக்கம்போல 
வேறுபாதையில்‌ மாற்றிவிடப்பட்டது. காலைமுதலே 
அவரது நினைவிடத்தில்‌ மக்கள்‌ திரள 
ஆரம்பித்தார்கள்‌. இதற்கிடையில்‌ ஜான்‌ பாண்டியன்‌ 
தூத்துக்கும மாவட்டம்‌ வல்லநாடு அருகே காவல்‌ 
துறையினரால்‌ கைது செய்யப்படுகிறார்‌. அந்த 
செய்தி பரமக்குடியில்‌ திரண்டிருந்த மக்களுக்கு 
எட்டிய உடனே, அவரை விடுதலை செய்யக்கோரி 
சிலர்‌ ஆயுதங்கள்‌ ஏதுமின்றி, அமைதியாக 
அறவழியில்‌ ஒன்றுகூடி ஆர்பாட்டத்திலும்‌, சாலை 
மறியலிலும்‌ ஈடுபடுகிறார்கள்‌. சுமார்‌ 200பேர்‌ 


அளவில்‌ அங்கு திரள்கிறார்கள்‌. 
இதனைத்தொடர்ந்து அங்கு கூடியிருந்தவர்களுக்கும்‌, 
காவல்‌ துறையினருக்கும்‌ ஏற்பட்ட வாக்குவாதத்தைத்‌ 
தொடர்ந்து, காவல்‌ துறையினரின்‌ காட்டு தர்பாரில்‌ 
பட்டியலினத்தைச்‌ சேர்ந்த பேர்‌ படுகொலை 
செய்யப்பட்டதுடன்‌, 33பேருக்கு படுகாயமும்‌ 
ஏற்பட்டது. 


மறுநாள்‌ சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ ஜான்‌ 
பாண்டியன்‌ அவர்களை வெளிஉலகுக்கு 
கொண்டுவரக்கோரி, வழக்கறிஞர்‌ இரஜினிகாந்த்‌ 
மற்றும்‌ விஜேந்திரன்‌ ஆகியோரால்‌ ஆட்கொணர்வு 
நீதிப்பேராணை மனு தாக்கல்‌ செய்யப்பட்டு அவர்‌ 
விடுவிக்கப்படுகிறார்‌. 


அந்த வாரமே, மதுரை உயர்நீதிமன்றத்தில்‌ 
வழக்கறிஞர்‌ பொ.இரத்தினம்‌ அவர்கள்‌, 
பரமக்குடியில்‌ படுகாயம்‌ அடைந்த 33பேருடைய 
உடல்நிலை குறித்து, மதுரை மற்றும்‌, இராமநாதபுரம்‌ 
மாவட்டத்தின்‌ மாவட்ட நீதிபதிகளும்‌, மாவட்ட 
ஆட்சித்‌ தலைவர்களும்‌ நேரில்‌ சென்று 
பார்வையிட்டு அறிக்கை சமர்பிக்க வேண்டும்‌ என 
பொது நல வழக்கு தாக்கல்‌ செய்ததில்‌, அந்த 


மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட 
உயர்நீதிமன்றம்‌, மனுவில்‌ கோரியபடியே 
அறிக்கையை சமர்பிக்கவும்‌ உத்தரவிட்டது. 


அவர்களும்‌ பார்வையிட்டு கூட்டு அறிக்கையும்‌ 
தாக்கல்‌ செய்தார்கள்‌. அந்த கள ஆய்வு 


அறிக்கையின்‌ படி, படுகாயமடைந்தவர்களில்‌ 
மூன்று பேரின்‌ உடல்நிலை மிகவும்‌ 
கவலைகிடமானதாக இருக்கிறது என்பதைக்‌ 
கண்டறிந்து, அவர்களுக்கு தனியார்‌ 


மருத்துவமனையில்‌ அரசின்‌ செலவில்‌ சிறப்பு 
சிகிச்சை அளிக்க வேண்டுமென வழக்கறிஞர்களால்‌ 
கோரப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம்‌, 
அவர்களுக்குத்‌ தனியார்‌ மருத்துவமனையில்‌ 


சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டது. 


இதற்கிடையில்‌ மாநில அரசானது, மேற்கண்ட 
நிகழ்வில்‌ படுகொலை செய்யப்பட்ட கணேசன்‌, 
பன்னீர்செல்வம்‌, ஜெயபால்‌, தீர்ப்புக்கனி, 
முத்துக்குமார்‌, வெள்ளைச்சாமி ஆகிய பேரது 
குடும்பத்தினருக்கும்‌ தலா ஒரு இலட்சம்‌ ருபாய்‌ 
இழப்பீடு வழங்குவதாக அறிவிப்பு செய்தது. 


இந்நிலையில்‌ வழக்கறிஞர்கள்‌ முருகன்‌, 
புகழேந்தி, திருமாவளவன்‌ (விடுதலை சிறுத்தைகள்‌), 
சாமுவேல்ராஜ்‌ (தீண்டாமை ஒழிப்பு முன்னணி), 
செல்வம்‌, மள்ளர்‌ நாடு நல சங்கம்‌, வையவன்‌, 
டாக்டர்‌.அம்பேத்கர்‌ வழக்கறிஞர்கள்‌ சட்ட பாதுகாப்பு 
மையம்‌, சத்திய மூர்த்தி (பகுஜன்‌ சமாஜ்‌ கட்சி) மதுரை 
மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர்‌ உறவின்முறை 
சங்கம்‌ மற்றும்‌ குருவிஜயன்‌ (பகுஜன்‌ சமாஜ்‌ கட்சி) 
ஆகிய பதினோறு மனுதாரர்கள்‌ இந்த வழக்கை 
மத்திய குற்ற புலனாய்வுக்கு மாற்ற கோருதல்‌, 
நிகழ்வில்‌ தொடர்புடைய காவல்‌ அதிகாரிகளை 
தற்காலிகமாக பணி நீக்கம்‌ செய்ய வேண்டும்‌, காவல்‌ 
அதிகாரிகள்‌ மீது கொலை வழக்கு பதிவு செய்ய 
வேண்டும்‌, பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடு 
தொகையை அதிகரிக்க வேண்டும்‌, என்பது போன்ற 
பல்வேறு பரிகாரங்களைக்‌ கோரி பொதுநல 
வழக்குகளை சென்னை மற்றும்‌ மதுரை 
உயர்நீதிமன்றங்களில்‌ தாக்கல்‌ செய்தார்கள்‌. 
நிகழ்விடம்‌ மதுரை உயர்நீதிமன்ற விசாரணை 
எல்கைக்குள்‌ வருவதால்‌ அனைத்து வழக்குகளும்‌ 
மதுரைக்கு மாற்றப்பட்டது. 

எங்களுக்கு வேண்டியது நீதி; நிதி அல்ல: 

இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த ஒவ்வொரு 
தருணத்திலும்‌, சமூக நலனில்‌ அக்கறை கொண்ட 
மாநிலத்தின்‌ பல்வேறு பகுதிகளைச்‌ சேர்ந்த 
நூறுக்கும்‌ அதிகமான வழக்கறிஞர்களும்‌, 


பாதிக்கப்பட்ட மக்களும்‌, பல்வேறு அமைப்புகளிச்‌ 
சேர்ந்தவர்களும்‌ அரசியல்‌ கட்சியினரும்‌ 
பெருந்திரளாக நீதிமன்றத்தில்‌ திரண்டார்கள்‌. 
இழப்பீடு தொகையை முன்னிலும்‌ அதிகமாக 
அறிவித்து அதனை ஏற்றுக்‌ கொண்டு வழக்கினை 
தள்ளுபடி செய்யக்கோரி காவல்துறையின்‌ 
வழக்கறிஞர்களால்‌ நீதிமன்றத்தில்‌ வாதிடப்பட்டதை 
தொடர்ந்து, “எங்களுக்கு வேண்டியது நீதி; நிதி 
அல்ல” என்பது போன்ற பல்வேறு சுவரொட்டிகளும்‌, 
போராட்டங்கள்‌ ஆர்ப்பாட்டங்கள்‌ மற்றும்‌ பொது 
விசாரணை உள்ளிட்ட வழிகளிலும்‌ சமூக நீதியில்‌ 
அக்கறை கொண்ட பல்வேறு அமைப்புகளால்‌ 
மாநிலமெங்கும்‌ நடத்தப்பட்டது. குறிப்பாக, மதுரை 
உயர்‌ நீதிமன்ற வழக்கறிஞர்‌ சங்கம்‌, பரமக்குடியில்‌ 
காவல்துறையினரின்‌ கோர தாண்டவத்தை 
கண்டித்து சிறப்பு கூட்டம்‌ நடத்தியதோடு, மத்திய 
குற்றப்‌ புலனாய்வுத்‌ துரையின்‌ விசாரணைக்கு 
உத்தரவிட வேண்டும்‌ என்றும்‌ தீர்மானம்‌ ஏற்றியது. 
இதனைத்‌ தொடர்ந்து, வழக்கறிஞர்‌ குழுக்கள்‌ 
பரமக்குடிக்குச்‌ சென்று கள ஆய்வு செய்தார்கள்‌. 


பல்வேறு விசாரணைகளுக்குப்‌ பிறகு கடந்த 
23.12.2011 அன்று நீதிபதிகள்‌ கே. என்‌. பாட்சா மற்றும்‌ 
எம்‌. வேணுகோபால்‌ ஆகியோருக்கு முன்பாக வழக்கு 
இறுதி விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள்‌ தரப்பில்‌ 
வழக்கறிஞர்கள்‌. பொ. இரத்தினம்‌, சங்கரசுப்பு, 
இராதாகிருஷ்ணன்‌, என்‌.ஜி.ஆர்‌.பிரசாத்‌, 
பிரபுராஜதுரை மற்றும்‌ ரஜினி ஆகியோரும்‌, அரசு 
தரப்பில்‌ அரசு தலைமை வழக்கறிஞர்‌. நவநீத 
கிருஷ்ணன்‌, அரசு தலைமை குற்றவியல்‌ 
வழக்கறிஞர்‌. சுப்ரமணியம்‌ உள்ளிட்ட பலரும்‌ 
வாதம்செய்தார்கள்‌. 


விசாரணைக்கு ஏற்கத்தக்க தகுதியான வழக்கா?: 


வழக்கறிஞர்கள்‌, நாடாளுமன்ற உறுப்பினர்‌, 


சட்டக்கல்லூரி மாணவர்‌, பத்திரிகை ஆசிரியர்‌, 
அரசியல்‌ கட்சியை சார்ந்த உறுப்பினர்‌ மற்றும்‌ சமூக 
ஆர்வலர்‌ போன்றோரைத்‌ தவிர நிகழ்வில்‌ 
பாதிக்கப்பட்ட எவரும்‌ வழக்கு தொடரவில்லை. 
எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்கத்தக்க 
வகையிலான தகுதிபெற்ற வழக்கு அல்ல என 
காவல்துறை சார்பில்‌ வாதிடப்பட்டது. ஆனால்‌, 
பாதிக்கப்பட்டோர்‌ சார்பாக 20க்கும்‌ மேற்பட்ட புகார்‌ 
மனுக்கள்‌ ஏற்கனவே கவல்துறைக்கும்‌, அரசுக்கும்‌ 
அனுப்பப்பட்டு அதற்கான சான்றுகளும்‌ இங்கே 
தாக்கல்‌ செய்யப்பட்டுள்ளது. மேலும்‌ இது ஒரு பொது 
நல வழக்கு. எனவே, வழக்குக்கு தொடர்பே இல்லாத, 
சமூக நலனில்‌ அக்கறை கொண்டுள்ள குடிமக்கள்‌ 
எவரும்‌ வழக்கு தொடரலாம்‌ என்று மனுதாரர்களின்‌ 
சார்பில்‌ வாதிடப்பட்டதை ஏற்றுக்கொண்டு, 
காவல்துறை தரப்பு வாதத்தை தள்ளுபடி செய்த 
நீதிமன்றம்‌, இது விசாரணைக்கு ஏற்கத்தக்க 
தகுதியான வழக்கே என்று கூறி வழக்கை 
விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. 


ஒரு நபர்‌ விசாரணை ஆணையம்‌: 


தமிழ்நாடு சட்டமன்றத்தில்‌ அனைத்துக்‌ கட்சி 
தலைவர்கள்‌ மற்றும்‌ உறுப்பினர்களின்‌ 
கோரிக்கையை ஏற்று தமிழக அரசானது, “விசாரணை 
ஆணையங்கள்‌ சட்டம்‌”, 1952 ன்‌ படி, பரமக்குடி 
நிகழ்வு தொடர்பாக விசாரணை செய்து, இரண்டு 
மாத காலத்திற்குள்‌ அரசுக்கு அறிக்கை தர 
வேண்டுமென்ற உத்தரவுடன்‌, சென்னை 
உயர்நீதிமன்றத்தின்‌ ஓய்வு பெற்ற நீதிபதி. சம்பத்‌ 
அவர்களின்‌ தலைமையில்‌, ஒரு நபர்‌ விசாரணை 
ஆணையம்‌ ஒன்றை கடந்த 13.09.2011 அன்று 
அமைத்துள்ளது. அந்த அறிக்கை சமர்பிக்கப்பட்ட 
பிறகு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை 
எடுக்கும்‌. எனவே, இந்த வழக்கை தமிழக 
காவல்துறை மிகச்சிறப்பாகவே விசாரித்து 


வருவதால்‌ மத்திய குற்றப்‌ புலனாய்வுத்‌ துறையின்‌ 
வசம்‌ இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டிய 
தேவையில்லை என தமிழக அரசின்‌ தலைமை 
வழக்கறிஞர்‌ வாதம்‌ செய்தார்‌. அதற்கு, ஒரு நபர்‌ 
விசாரணை ஆணையம்‌ என்பது கள ஆய்வு செய்யும்‌ 
ஒரு அமைப்பு மட்டுமே. அந்த ஆணையமானது 
தனது கருத்தை அறிக்கை வடிவில்‌ தயாரித்து சில 
பரிந்துரைகளுடன்‌ சமர்பிக்கும்‌. அந்த 
பரிந்துரைகளை அரசு ஏற்கலாம்‌ அல்லது ஏற்காமல்‌ 
போகலாம்‌. எனவே ஆணையத்தின்‌ அறிக்கை 


வரும்வரையில்‌ காத்திருக்க வேண்டிய 
தேவையில்லை என மனுதாரர்கள்‌ தரப்பு 
வழக்கறிஞர்கள்‌ முன்தீர்ப்பு நெறிகளைச்‌ 


சுட்டிக்காட்டி வாதம்‌ செய்தார்கள்‌. மேலும்‌ மாநில 
அரசின்‌ காட்டுப்பாடில்‌ இயங்கும்‌ ஆணையத்தின்‌ 
விசாரணையை பாதிக்கப்பட்ட மக்கள்‌ 
நம்பத்தயாரில்லை. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள்‌ 
விசாரணை ஆணையம்‌ வந்தபோது வாயில்‌ 
கருப்புதுணி கட்டி தங்களது எதிர்ப்புகளைப்‌ பதிவு 
செய்ததுடன்‌, அந்த ஆணையத்தையும்‌ 
புறக்கணித்துள்ளார்கள்‌. எனவே, அரசு தரப்பினரின்‌ 
இந்த வாதமும்‌ நீதிமன்றத்தால்‌ தள்ளுபடி 
செய்யப்பட்டது. 


சோகமான, அச்சமூட்டுகிற, உணர்ச்சிமிக்க 
நிகழ்வு: 


இரு தரப்பு வாதங்களுக்குப்‌ பின்னர்‌, 
நீதிமன்றமானது, ஆயுதங்கள்‌ ஏதுமின்றி, 
அமைதியாக அறவழியில்‌ ஒன்றுகூடி 
ஆர்பாட்டத்திலும்‌, சாலை மறியலிலும்‌ ஈடுபட்ட ஒரு 
குறிப்பிட்ட சாராரின்மீது எந்தவித நியாயமான 
தேவையும்‌ இல்லாமல்‌ காவல்துறையினர்‌ துப்பாக்கிச்‌ 
சூடு நடத்தியுள்ளார்கள்‌. இது ஒரு சோகமான, 
அச்சமூட்டுகிற, உணர்ச்சிமிக்க நிகழ்வாகும்‌ என்று 
கூறியது. 


பாரபட்சமற்ற, வெளிப்படையான விசாரணை: 


குடிமக்களுக்கு வெளிப்படையான, பாரபட்சமற்ற 
விசாரணையை உத்தரவாதப்படுத்த வேண்டிய 
கடமை அரசுக்கு உள்ளது. மேலும்‌, குடிமக்களுக்கு 
அவர்களது அடிப்படை உரிமைகளை உத்தரவாதம்‌ 
செய்யவேண்டிய வகையில்‌, முழுமையான நீதி 


வழங்கப்படும்‌ என்ற நம்பிக்கையையும்‌ 
உத்தரவாதத்தையும்‌ வழங்க வேண்டியது 
அத்தியாவசியமானது. உள்ளூர்‌ காவல்‌ 


அதிகாரிகளுக்கு எதிராக புகார்கள்‌ எழுந்திருக்கும்‌ 
சூழலில்‌, அவ்வழக்கில்‌ அதே காவல்‌ அதிகாரிகளே 
விசாரணை அதிகாரிகளாகவும்‌ இருக்கும்‌ சூழலில்‌ 
விசாரணை குறித்த ஐயப்பாடு எழுவது 
இயல்பானதே. 


விசாரணையானது நியாயமானதாக இருந்தால்‌ 
மட்டும்‌ போதாது. அது வெளிப்படையாகத்‌ தெரியவும்‌ 
வேண்டும்‌. அதேவேளையில்‌ அந்த விசாரணை, 
பாதிக்கப்பட்டோர்‌, உறவினர்கள்‌ மற்றும்‌ 
பொதுமக்களின்‌ மனங்களில்‌ நம்பிக்கையை 
விதைக்கும்‌ வகையிலும்‌ அமைய வேண்டும்‌. 


மத்திய குற்றப்‌ புலனாய்வுத்‌ துறை: 


வலுவான மற்றும்‌ அழுத்தமான காரணங்கள்‌ 
உள்ளதால்‌, இந்த வழக்கில்‌ வெளிப்படையான, 
நடுநிலையான விசாரணை தேவை என நாங்கள்‌ 
கருதுகிறோம்‌. எனவே, இந்த வழக்கு தொடர்பான 
கோப்புகள்‌ அனைத்தும்‌ இந்த தீர்ப்பின்‌ நகல்‌ 
கிடைத்ததிலிருந்து, பத்து நாட்களுக்குள்‌ மத்திய 
குற்றப்‌ புலனாய்வுத்‌ துறையின்‌ வசம்‌ ஒப்படைக்க 
வேண்டும்‌. ஏதாவதொரு மத்திய குற்றப்‌ புலனாய்வுத்‌ 
துறையைச்‌ சேர்ந்த உயர்‌ அதிகாரி ஒருவர்‌ அந்த 
விசாரணையைக்‌ கண்காணிக்க வேண்டும்‌. 
வெளிப்படையான, வீரியமான விசாரணைக்காக, 
மாநில அரசு தனது பூரண ஒத்துழைப்பையும்‌, 


ஒருங்கிணைப்பையும்‌ நல்க வேண்டும்‌ என மதுரை 
உயர்‌ நீதிமன்றம்‌ உத்தரவிட்டுள்ளது. 


இப்படியாக பல்வேறு தரப்பினர்களின்‌ தொடர்‌ 
போராட்டத்தினால்‌, ஊர்‌ கூடி தேர்‌ இழுத்ததின்‌ 
காரணமாக கிடைத்த ஒரு இடைக்கால வெற்றியே 
இந்த தீர்ப்பாகும்‌. இதே முனைப்புடன்‌ தொடர்ந்து 
அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுத்தலில்‌ தான்‌ 
அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி நாம்‌ பயணிக்க 
முடியும்‌. 


-இ.இ.இராபர்ட்‌ சந்திரகுமார்‌ 


தற்கொலை - சட்டத்தின்‌ 
பார்வையில்‌... 


MONDAY, JANUARY 2, 2012 


இந்தியாவில்‌ ஆண்டொன்றுக்கு ஒரு 
லட்சத்துக்கும்‌ அதிகமானோர்‌ விஷம்‌ அருந்துதல்‌ 
அல்லது உடலுக்கு தீ வைத்தல்‌ அல்லது தூக்கில்‌ 
தொங்குதல்‌ அல்லது உயரமான இடத்திலிருந்து 
குதித்தல்‌ உள்ளிட்ட பல்வேறு வழிகளில்‌ தங்களது 
உயிரை மாய்த்துக்கொள்வதாகவும்‌, 1980லிருந்த 
தற்கொலை விகிதத்தை விட 2006இல்‌ பதிவான 
தற்கொலை விகிதம்‌ 67% அதிகமாகும்‌ என்றும்‌, 
அதிகப்படியான தற்கொலைகள்‌ ஆண்கள்‌ 
மத்தியிலும்‌, இளைஞர்கள்‌ மத்தியிலும்‌ 
நிகழ்வதாகவும்‌, அதே போல 2006ஆம்‌ ஆண்டில்‌ 
இந்தியாவில்‌ தற்கொலை செய்துகொண்டவர்களில்‌ 


41% சுய தொழில்‌ செய்பவர்கள்‌, 21.2% 
இல்லத்தரசிகள்‌, 11.5% பணியில்‌ இருப்பவர்கள்‌, 7.5% 
வேலையற்றோர்‌, 5% மாணாக்கர்கள்‌, 0.9% 


பணியிலிருந்து ஒய்வுபெற்றோர்‌, 12.8% இதர 
பிரிவினர்கள்‌ என்றும்‌, மேலும்‌ 2006இல்‌ இந்தியாவில்‌ 
பதிவான தற்கொலைகளில்‌ 2 விழுக்காடு 
தமிழ்நாட்டில்‌ நிகழ்ந்தவைகள்‌ ஆகும்‌ என்றும்‌ 
“தேசிய குற்ற பதிவுகள்‌ கழகம்‌” (National Crime Record 
Bureau) தனது அறிக்கையில்‌ கூறுகிறது. 


தற்கொலைக்கான காரணங்கள்‌: 


மன அழுத்தம்‌, மன சிதைவு, உளவியல்‌ 
நோய்கள்‌, சமூக கலாச்சார அழுத்தங்கள்‌, காதல்‌ 
தோல்வி, வறுமை, கடன்‌, அளவுகடந்த பேரச்சம்‌, ஈடு 
செய்யமுடியாத இழப்பு, தாங்கிக்கொள்ள முடியாத 
வலி, பெருந்துயரம்‌, கடுமையான சித்திரவதைகள்‌, 
மது மற்றும்‌ போதைக்கு அடிமையாதல்‌, 
பிடித்தமானவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தவும்‌ 
மற்றும்‌ அவர்களுக்கு குற்ற மனப்பான்மையை 
உண்டாக்கவும்‌, தேர்வில்‌ தோல்வி, நம்பிக்கையற்ற 


நிச்சயமற்ற தன்மையை உணர்தல்‌, வாழத்‌ 
தகுதியற்றவர்‌ என்ற நிலையை உருவாக்குதல்‌, பொது 
பிரச்சனைகளில்‌ உணர்ச்சிவசப்பட்டு 


தன்னுடலுக்குத்‌ தீவைத்தல்‌, தான்‌ சார்ந்த அரசியல்‌ 
கட்சியின்‌ தலைமைக்காக, நாட்டின்‌ விடுதலைப்‌ 
போராட்டத்திற்காக, வகுப்பறை வன்முறை, ஒதுக்கி 
வைத்தல்‌ மற்றும்‌ குற்ற உணர்ச்சி என்பது போன்ற 
பல்வேறு காரணங்களில்‌ ஏதாவது ஒன்றிற்காக 
பொதுவாக தற்கொலைகள்‌ நிகழ்கின்றன. 


மதங்களும்‌ தற்கொலைகளும்‌: 


“அகித்தொப்பேல்‌ தன்‌ யோசனையின்படி 
நடக்கவில்லை என்று கண்டபோது, தன்‌ 
கழுதையின்மேல்‌ சேணம்வைத்து ஏறி, தன்‌ 
ஊரிலிருக்கிற தன்‌ வீட்டுக்குப்போய்‌, தன்‌ வீட்டுக்‌ 
காரியங்களை ஒழுங்குபடுத்தி, நான்றுகொண்டு 
செத்தான்‌; அவன்‌ தகப்பன்‌ கல்லறையில்‌ அவனை 
அடக்கம்‌ பண்ணினார்கள்‌.” என்று புனித 
வேதாகமத்தின்‌, 2 சாமுவேல்‌ அதிகாரம்‌ 17, வசனம்‌ 
23லும்‌, “அப்பொழுது அவன்‌ (யூதாஸ்‌) அந்த 
வெள்ளிக்காசைத்‌ தேவாலயத்திலே எறிந்து விட்டு, 
புறப்பட்டுபோய்‌, நான்று கொண்டு செத்தான்‌” என்று 
மத்தேயு அதிகாரம்‌ 27, வசனம்‌ 5ல்‌ கூறப்பட்டுள்ளது. 


இருப்பினும்‌ கிறித்தவம்‌, இந்து, இசுலாம்‌, சீக்கியம்‌, 


யூதம்‌ மற்றும்‌ புத்த மதம்‌ உள்ளிட்ட அனைத்து 
மதங்களுமே தற்கொலைகளை கண்டிக்கின்றன. 


வரலாற்றில்‌ தற்கொலைகள்‌: 


சிவகங்கைச்‌ சீமையில்‌ ஆங்கிலேயர்களுக்கு 
எதிராகப்‌ போராடிய, வீரமங்கை வேலு நாச்சியாரிடம்‌ 
பணிப்பெண்ணாகயிருந்த பட்டியலினத்தைச்‌ சேர்ந்த 
குயிலி என்பவரும்‌, அதை ஒட்டிய காலகட்டத்தில்‌, 


நெல்லைச்‌ சீமையில்‌ கட்டபொம்மனிடம்‌ 
தளபதியாகயிருந்த பட்டியலினத்தைச்‌ சேர்ந்த வீரன்‌ 
சுந்தரலிங்கம்‌ என்பவரும்‌, நாட்டின்‌ 


விடுதலைப்போரில்‌ தற்கொலை செய்துகொண்டதாக 
தமிழக வரலாற்றில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. 
இராமநாதபுரம்‌ மன்னர்‌ சேதுபதி இறந்தபோது 
அவரது தகனத்தின்‌ போது, அவரது மனைவிகள்‌ 56 
பேரும்‌ அந்த நெருப்பில்‌ குதித்து தற்கொலை செய்து 
கொண்டார்கள்‌ என்பது வரலாறு. ஈழ மக்கள்‌ 
தங்களின்‌ தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து 
தற்கொலைப்‌ படையை உருவாக்கினார்கள்‌. 


இந்திய தண்டனைச்‌ சட்டம்‌,1860: 


பிரிவு:305. குழந்தையின்‌ அல்லது பைத்தியம்‌ 
பிடித்தவரின்‌ தற்கொலைக்கு உடந்தையாயிருத்தல்‌: 


“18 வயதுக்குட்பட்ட அல்லது பைத்தியம்‌ பிடித்த 
அல்லது, வெறி பிடித்த அல்லது, அறிவிலி அல்லது 
குடி போதையிலிருக்கும்‌ எவரேனும்‌ தற்கொலை 
செய்து கொண்டால்‌, அத்தகைய தற்கொலை 
செய்துகொள்ளப்படுவதற்கு உடந்தையாயிருக்கிற 
எவரொருவரும்‌, மரண தண்டனையோ அல்லது 
ஆயுள்‌ தண்டணையோ அல்லது பத்து 
ஆண்டுகள்‌ வரை நீடிக்ககூடிய ஒரு கால அளவிற்குச்‌ 
சிறைதண்டனையோ விதித்துத்‌ தண்டிக்கப்படுதல்‌ 
வேண்டும்‌ மற்றும்‌ அவரை அபராததிற்கு 
உள்ளாக்கவும்‌ செய்யலாம்‌”. 


பிரிவு:306. தற்கொலைக்கு உடந்தையாயிருத்தல்‌: 


“ஒருவர்‌ தற்கொலை செய்துகொண்டால்‌, 
அத்தகைய தற்கொலை செய்து 
கொள்ளப்படுவதற்க்கு உடந்தையாயிருக்கிற 


எவரொருவரும்‌ பத்து ஆண்டுகள்‌ வரை 
நீடிக்ககூடிய ஒரு கால அளவிற்குச்‌ சிறைதண்டனை 
விதித்துத்‌ தண்டிக்கப்படுதல்‌ வேண்டும்‌ மற்றும்‌ 
அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும்‌ செய்யலாம்‌”. 
பிரிவு:309. தற்கொலை செய்துகொள்ள முயற்சி: 


“தற்கொலை செய்துகொள்ள முயல்கிற மற்றும்‌ 
அத்தகைய குற்றம்‌ செய்ய ஏதாவது ஒரு செயலைச்‌ 
செய்கிற எவரொருவரும்‌, ஓர்‌ ஆண்டு வரை 
நீடிக்ககூடிய ஒரு கால அளவிற்க்கு மெய்காவல்‌ 
தண்டனையோ அல்லது அபராதமோ விதித்து 
தண்டிக்கப்படுதல்‌ வேண்டும்‌”. 


இந்திய அரசியல்‌ சாசனம்‌,1950: 


சரத்து:21. “சட்டப்படி உருவாக்கப்பட்டுள்ள 
விசாரணை முறைப்படியன்றி, வேறெந்த 
விதமாகவும்‌, ஒரு நபரின்‌ தனிப்பட்ட 


சுதந்திரத்தையும்‌, உயிரையும்‌ பறிக்கக்கூடாது”. 
இந்திய சட்ட ஆணையத்தின்‌ 42ஆவது அறிக்கை: 


1971ம்‌ ஆண்டு சமர்பிக்கப்பட்ட இந்திய சட்ட 
ஆணையத்தின்‌ 42ஆவது அறிக்கையானது, 


“தன்னளவில்‌ மனரீதியாக பாதிக்கப்பட்ட 
ஒருவர்தான்‌ தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்‌. 
அவருக்கு அளிக்கப்பட வேண்டியது 
ஆற்றுப்படுத்துதலே தவிர தண்டனை அல்ல. 
அப்படியாக தண்டனை அளிப்பதென்பது 
ஒருவருக்கு இருமுறை தண்டனை அளிப்பது 
போன்றதாகும்‌. எனவே, இந்திய தண்டனைச்‌ 


சட்டத்தின்‌ பிரிவு.309 நீக்கப்பட வேண்டும்‌” என்று 


பரிந்துரை செய்துள்ளது. 


தற்கொலை தொடர்பான உயர்‌ நீதிமன்ற 
தீர்ப்புகள்‌: 

1986ஆம்‌ ஆண்டு, “தற்கொலை 
செய்துகொள்வதும்‌ அடிப்படை உரிமையே” என்ற 
வாதத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு, 
முதன்முறையாக ஒரு விசித்திரமான வழக்கு 
நீதிமன்றத்தில்‌ விவாதத்திற்குக்‌ 
கொண்டுவரப்பட்டது. 


மும்பை நகர காவல்படையைச்‌ சேர்ந்த 
காவலரும்‌, மனநலம்‌ பாதிக்கப்பட்டவருமான 
“மாருதி ஸ்ரீபதி துபால்‌' என்பவர்‌, தனது வாழ்வாதாரத்‌ 
தேவைக்காக ஒரு கடை வைத்துக்கொள்ளக்‌ 
கோரியிருந்த அனுமதி மறுக்கப்பட்டதைத்‌ 
தொடர்ந்து, அவருக்கு ஏற்பட்ட மன அழுத்ததின்‌ 
விளைவாக, மாநகராட்சி அலுவலக அறைக்குள்‌ 
தனக்குத்தானே நெருப்பு வைத்து தீக்குளிக்க 
முயன்றார்‌. இதனால்‌ அவர்‌ மீது, தற்கொலை 
செய்துகொள்ள முயற்சித்தல்‌ என்ற குற்றத்தின்படி 
வழக்குபதிவு செய்யப்பட்டது. இதனைத்‌ தொடர்ந்து 
அவர்‌ மும்பை உயர்‌ நீதிமன்றத்தில்‌, வழக்கு 
தொடர்ந்தார்‌. 


அவரது தர்ப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட 
மும்பை உயர்‌ நீதிமன்றம்‌, 'தற்கொலை செய்து 
கொள்வதற்கான விருப்பமானது 
இயற்கையானதல்ல, ஆனால்‌ அதேவேளையில்‌ அது 
சாதாரணமானதோ, பொதுவானதோ அல்ல. மேலும்‌ 
நோய்‌, வாழ்வில்‌ தாங்கிக்‌ கொள்ளமுடியாத 
நிலைகள்‌, கொடுமைகள்‌, அவமானமான சூழல்கள்‌ 
மற்றும்‌ புத்தி சுவாதீனமில்லா நிலை போன்ற 
பல்வேறு நிலைகளில்‌ ஒருவர்‌ தற்கொலை 
செய்துகொள்ள எண்ணம்‌ கொள்கிறார்‌. எனவே 
இந்திய அரசியல்‌ சாசனத்தின்‌ சரத்து 21ல்‌ 


வகுத்துரைக்கப்பட்டுள்ள, உயிர்‌ வாழ்வதற்கான 
உரிமை என்ற பதத்திற்குள்‌, தனது உயிரை தானே 
மாய்த்துக்கொள்வதற்கான உரிமையும்‌ உள்ளடங்கும்‌ 
என்றும்‌, தற்கொலை செய்துகொள்ள முயற்சித்தல்‌ 
என்பது தண்டனைக்குரிய தனிக்குற்றமாக 
வரையறுக்கப்பட்டுள்ள, இந்திய தண்டனைச்‌ 
சட்டத்தின்‌ பிரிவு.309ஆனது இந்திய அரசியல்‌ 
சாசனத்திற்குப்‌ புறம்பானது என்றும்‌ அறிவித்தது. 


ஆனால்‌ 1987ஆம்‌ ஆண்டு, இதற்கு முற்றிலும்‌ 
புறம்பாக ஆந்திரபிரதேச உயர்‌ நீதிமன்றமானது, 
“சென்னா ஜெகதீஸ்வர்‌' என்பவர்‌ தொடர்ந்த 
வழக்கில்‌, இந்திய அரசியல்‌ சாசனத்தில்‌ 
சொல்லப்பட்டுள்ள உயிர்‌ வாழ்வதற்கான உரிமை 
என்ற பதத்திற்குள்‌, தற்கொலை செய்துகொள்வது 


உள்ளடங்காது என்றும்‌, தற்கொலை 
செய்துகொள்ளவதற்கு தண்டனை 
வரையறுக்கப்பட்டுள்ள, இந்திய தண்டனைச்‌ 


சட்டத்தின்‌ பிரிவு.309ஆனது இந்திய அரசியல்‌ 
சாசனத்திற்குப்‌ புறம்பானது அல்ல என்றும்‌ 
தீர்ப்பிட்டது. 


தற்கொலை தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்‌: 


மேற்கண்ட தீர்ப்பினை 1994ஆம்‌ ஆண்டில்‌ 
பி.ரத்தினம்‌ என்பவர்‌ தொடுத்த வழக்கில்‌ உச்ச 
நீதிமன்றமும்‌ உறுதி செய்தது. 


தற்கொலை செய்து கொள்வது உரிமை என்றும்‌, 
உரிமை இல்லை என்றும்‌ வழங்கப்பட்ட 
தீர்ப்புகளினால்‌ ஏற்பட்ட குழப்பங்களைத்‌ தொடர்ந்து 
இறுதியாக, 1996ஆம்‌ ஆண்டு, “கியான்‌ கவுர்‌' என்பார்‌ 
தொடர்ந்த வழக்கில்‌, பஞ்சாப்‌, மகாராஷ்டிரா, 
ஹிமாச்சல்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ மத்திய பிரதேசம்‌ 
மாநிலதிற்கெதிராக தொடரப்பட்டிருந்த 6 
வழக்குகளை ஒன்றாக இணைத்து, “தற்கொலை 


செய்வது ஒருவரின்‌ அடிப்படை உரிமை அல்ல 
என்றும்‌, இந்திய அரசியல்‌ சாசனத்தின்‌ சரத்து 21ல்‌ 
வகுத்துரைக்கப்பட்டுள்ள உயிர்‌ வாழ்வதற்கான 
உரிமை என்ற பதத்திற்குள்‌, தனது உயிரை தானே 
மாய்த்துக்‌ கொள்வதற்கான உரிமை உள்ளடங்காது 
என்றும்‌, தற்கொலை செய்துகொள்ள முயற்சித்தல்‌ 
என்பது தண்டனைக்குரிய தனிக்குற்றமாக 
வரையறுக்கப்பட்டுள்ள, இந்திய தண்டனைச்‌ 
சட்டத்தின்‌ பிரிவு.309ஆனது இந்திய அரசியல்‌ 
சாசனத்திற்குப்‌ புறம்பானது அல்ல” என்றும்‌ இந்திய 
உச்ச நீதிமன்றத்தின்‌ ஐந்து நீதிபதிகள்‌ அடங்கிய 
ஆயம்‌ விரிவாக விவாதித்து, தீர்ப்பிட்டது. இதே 
தீர்ப்பினை கடந்த 2011 மார்ச்‌ மாதத்தில்‌, கருணைக்‌ 
கொலை தொடர்பான, பரவலாகப்‌ பேசப்பட்ட 
“அருணா ராமசந்திரா ஷன்பக்‌' என்ற வழக்கிலும்‌ 
உச்ச நீதிமன்றம்‌ உறுதி செய்துள்ளது. 


தற்கொலையைத்‌ தவிர்க்க சில வழிகள்‌: 


வறுமை மற்றும்‌ பெரும்கடன்‌ சுமைகளின்‌ 
காரணமாக தற்கொலை செய்து கொள்ளும்‌ 
விவசாயிகளின்‌ எண்ணிக்கை நாட்டில்‌ 
பெருகிகொண்டே வருகிறது. இதில்‌ மத்திய மாநில 
அரசுகள்‌, உடனடியாக தலையீடு செய்து, தொடரும்‌ 
இந்த அவலநிலைகளைப்‌ போக்கிடும்‌ வகையிலான 


நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க 
வேண்டும்‌. 
தற்கொலை செய்துகொள்ளும்‌ எண்ணம்‌ 


கொண்டோர்‌ தனிமையை தவிர்த்தல்‌ வேண்டும்‌. 
பிடித்தமானவர்கள்‌, நண்பர்கள்‌ போன்றவர்களுடன்‌ 
அதிகமாக பகிர்ந்துகொள்ளுதல்‌, பிரச்சனைகளின்‌ 
போது தனக்குப்பிடித்தமான பொம்மைகள்‌ அல்லது 
கண்ணாடி முன்பாக நின்றுகொண்டு 
பேசிக்கொள்வது போன்ற வழிகளில்‌ கவனத்தை 
தனக்குத்தானே மாற்றிக்கொள்ளுதல்‌ போன்ற 


செயல்களில்‌ ஈடுபடலாம்‌. 


தற்கொலை செய்து கொள்ளும்‌ மன நிலையில்‌ 
உள்ளவர்களிடம்‌, எந்த காரணத்தை கொண்டும்‌ 


அவர்களை மற்றவர்களுடன்‌ ஒப்பிடுதலை 
தவிர்த்தல்‌ மற்றும்‌ அவர்களுக்கு அறிவுறைகள்‌ 
வழங்குதல்‌, அவர்களுடன்‌ விவாதங்களில்‌ 
ஈடுபடுதல்‌ போன்றவைகள்‌ தவிர்க்கப்படல்‌ 


வேண்டும்‌, அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும்‌ 
வேண்டும்‌. உயிரை மாய்த்துக்கொள்வது மட்டுமே, 
எந்த ஒரு பிரச்சனைக்கும்‌ நிரந்தரமான தீர்வு அல்ல 
என்ற திடமான கருத்தை கல்வி, பாட திட்டங்கள்‌, 
விளம்பரங்கள்‌, குறும்படங்கள்‌, பயிற்சிகள்‌ என்பது 
போன்ற பல்வேறு வழிகளில்‌ சிறு வயதிலிருந்தே 
தொடர்ந்து உறுதிபடுத்துதல்‌. போராட்டமே வாழ்க்கை 
என்பதைப்‌ புரியவைத்தல்‌, ஆற்றுப்படுத்துதல்‌ 
மையங்களுக்கு அழைத்துச்‌ செல்லுதல்‌ வேண்டும்‌. 


ஒவ்வொரு மனித உயிரும்‌ விலை மதிப்பற்றது. 
நாட்டின்‌ ஒட்டுமொத்த சொத்தையும்‌ விற்றாலும்‌ 
அதன்‌ மூலமாக ஒரே ஒரு மனித உயிரைக்கூட 
உருவாக்கம்‌ செய்யவோ, விலைக்கு வாங்கவோ 
முடியாது என்பது பட்டவர்த்தமான உண்மை. 
எனவே, மத்திய மாநில அரசுகள்‌, சமூக 
அமைப்புகள்‌, பொதுமக்கள்‌ என அனைத்து 
பிரிவினருக்கும்‌ ஒவ்வொரு உயிரையும்‌ பாதுகாக்க 
வேண்டிய பொறுப்பு உள்ளது. நூறு கோழுக்கும்‌ 
அதிகமான மக்கள்தொகை கொண்ட நாட்டில்‌ 
பகிர்வுக்கும்‌, ஆற்றுப்படுத்துவதற்கும்‌ சரியான 
துணையில்லை என்ற காரணத்தால்‌ நிகழும்‌ 
தற்கொலைகளை என்ன சொல்லி 
நியாயபடுத்தப்போகிறோம்‌. ஒருவருக்கு வேறு எதைக்‌ 
கொடுப்பதைவிடவும்‌, ஏதோ ஒரு வகையில்‌ அவரது 
வாழ்வின்‌ மீதான பிடிப்பையும்‌, நம்பிக்கையையும்‌ 
கொடுப்பதே மிகச்சிறந்த ஈகையாகும்‌. இது 
போன்றவைகளின்‌ வாயிலாக நிகழவிருக்கும்‌ 


தற்கொலைகளைத்‌ தவிர்ப்போம்‌. 


-இ.இ.இராபர்ட்‌ சந்திரகுமார்‌ 


ஸா டச௦ாவமாலக, ரமா 
ண்பன்‌ 


ர 
க od அ 
a ல வெக 
ல டி ரம ௯ 
பவை ஸ்ர ஸ்ை னா 


முதல்‌ தகவல்‌ அறிக்கை 
(FIR) - குற்றவியல்‌ 
நடவடிக்கையின்‌ முதல்‌ 


படி 
TUESDAY, JANUARY 31, 2012 


காவல்நிலையத்தில்‌ புகார்‌ அளிக்கும்‌ 
முறையை கடந்த அத்தியாயத்தில்‌ பார்த்தோம்‌. 
புகாரைத்‌ தொடர்ந்து நடக்கும்‌ செயல்பாடுகளை 
தற்போது பார்ப்போம்‌. 


காவல்நிலையத்தில்‌ அளிக்கப்படும்‌ புகாரை 
படித்துப்‌ பார்க்கும்‌ காவல்நிலைய அதிகாரி, அந்தப்‌ 
புகாரில்‌ கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளில்‌ இந்திய 
சட்டங்கள்‌ வரையறை செய்துள்ள குற்றங்கள்‌ ஏதும்‌ 
நடந்துள்ளதா என்று பார்ப்பார்‌. அவ்வாறான 
குற்றங்கள்‌ நடைபெற்றுள்ளதாக தெரியவந்தால்‌, 
அந்த குற்றத்தின்‌ தன்மை குறித்து அவர்‌ ஆராய்வார்‌. 


ஏனெனில்‌ அனைத்து வகை குற்றங்களிலும்‌ 
அவர்‌ உடனடியாகவும்‌, நேரடியாகவும்‌ தலையிட 
முடியாது. எனவே காவல்துறை அதிகாரி, அந்த 
புகாரில்‌ உள்ள குற்றங்கள்‌ குறித்து ஒரு முடிவை 
எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும்‌. 


பிணையில்‌ விடத்தகுந்த குற்றமும்‌, பிணையில்‌ 


விடத்தகாத குற்றமும்‌ 


இந்திய குற்றவியல்‌ நடைமுறை சட்டத்தின்‌ 
அடிப்படையில்‌ குற்றங்கள்‌ அனைத்தும்‌ இரண்டு 
பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை முறையே 
(1) பிணையில்‌ விடக்கூடிய குற்றங்கள்‌ மற்றும்‌ (2) 
பிணையில்‌ விடமுடியாத குற்றங்கள்‌ ஆகும்‌. 


பிணை என்பது கைது செய்யப்பட்ட நபரை 
வெளியில்‌ விடுவதற்கான பெறப்படும்‌ உத்தரவாதம்‌ 
அல்லது உறுதியை குறிக்கும்‌ சொல்லாகும்‌. ஒரு குற்ற 
நிகழ்வு நடந்தால்‌ அதில்‌ பங்கேற்று, அந்த நிகழ்வில்‌ 
பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பையும்‌ வலியையும்‌ 
ஏற்படுத்திய நபரை - நபர்களை கைது செய்வது 
வழக்கம்‌. அந்த நபர்‌ மேலும்‌ குற்றம்‌ செய்யாமல்‌ 
தடுக்கவும்‌, குற்றம்‌ தொடர்பான சாட்சிகளையும்‌, 
சான்றுகளையும்‌ கலைத்துவிடாமல்‌ 
இருப்பதற்காகவும்‌, குற்றவிசாரணையை குலைத்து 
விடாமல்‌ இருப்பதற்காகவும்‌ இந்த கைது நடவடிக்கை 


மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு கைது 
செய்யப்படும்‌ நபரை தற்காலிகமாக தடுத்து 
வைப்பதே சட்டத்தின்‌ குறிக்கோள்‌. எனவே 


விசாரணைக்‌ கைதியாக இருப்பவருக்கு பிணையில்‌ 
விடுவிப்பது வழக்கமான நடைமுறையே. இவ்வாறு 
பிணையில்‌ விடுவிக்கும்‌ செயலை செய்வதில்‌ சில 
நடைமுறைகள்‌ உள்ளன. 


மிகச்சிறிய குற்றங்களை செய்தவர்களை 
காவல்துறை அதிகாரியே பிணையில்‌ விடுவிக்கும்‌ 
அதிகாரம்‌ உள்ளது. அவ்வாறான குற்றங்களைத்‌ 
தவிர மற்ற குற்றங்களில்‌ ஈடுபட்டவர்களை உரிய 
அதிகாரம்‌ கொண்ட குற்றவியல்‌ நீதிபதி மட்டுமே 
பிணையில்‌ விடுவிக்க முடியும்‌. 


காவல்துறை அதிகாரியே பிணையில்‌ 
விடக்கூடிய குற்றங்களை (உடனே) பிணையில்‌ 
விடக்கூடிய குற்றங்கள்‌ என்றும்‌, மற்ற குற்றங்களை 


பிணையில்‌ விடமுடியாத குற்றங்கள்‌ என்றும்‌ 
நிர்ணயம்‌ செய்யப்பட்டுள்ளது. பிணையில்‌ 
விடக்கூடிய குற்றங்கள்‌ மற்றும்‌ பிணையில்‌ விட 
முடியாத குற்றங்களின்‌ பட்டியில்‌ குற்றவியல்‌ 
நடைமுறைச்‌ சட்டத்தின்‌ பின்‌ இணைப்பாக வழங்கப்‌ 
பட்டுள்ளது. சுமார்‌ 3 ஆண்டுகள்‌ வரை தண்டனை 
அளிக்க்க்கூடிய குற்றங்கள்‌ அனைத்தும்‌ பிணையில்‌ 
விடும்‌ குற்றங்களாகவும்‌, 3 ஆண்டுகளுக்கு மேல்‌ 
தண்டனை அளிக்கக்கூடிய குற்றங்களை 
பிணையில்‌ விடமுடியாத குற்றங்களாகவும்‌ 
நீதித்துறை வட்டாரத்தில்‌ கூறப்படுவது உண்டு. இது 
ஏறக்குறைய சரியாக இருந்தாலும்‌, சட்டரீதியாக இதை 
அங்கீகரிக்க முடியாது. எனவே பிணையில்‌ விடும்‌ 
குற்றங்களையும்‌, பிணையில்‌ விடமுடியாத 
குற்றங்களையும்‌ அடையாளம்‌ காண குற்றவியல்‌ 
நடைமுறைச்‌ சட்டத்தை நாடுவதே நல்லது. 


குற்றவியல்‌ நடைமுறைச்‌ சட்டத்தின்‌ படி 
பிணையில்‌ விடமுடியாத குற்றங்களை செய்வோரை 
காவல்துறை அதிகாரியே நேரடியாக கைது செய்ய 
முடியும்‌. இவ்வாறு கைது செய்வதற்கு குற்றவியல்‌ 
நீதிமன்ற நீதிபதிகளின்‌ கைது ஆணை (வாரண்ட்‌) 


தேவையில்லை. எளிய குற்றங்களை 
செய்தவர்களை, அதாவது காவல்துறை அதிகாரியே 
பிணையில்‌ விடத்தகுந்த குற்றங்களை 


செய்தவர்களை காவல்துறை அதிகாரி நேரடியாக 
கைது செய்ய முடியாது. அத்தகையவர்களை கைது 
செய்ய வேண்டிய அவசியம்‌ ஏற்பட்டால்‌, உரிய 
குற்றவியல்‌ நீதிமன்ற நீதிபதிகளின்‌ உத்தரவை 
பெற்றே கைது செய்ய வேண்டும்‌. 


இந்த அம்சங்களை பரிசீலனை செய்து ஒரு 


முடிவுக்கு வருவது, காவல்துறை அதிகாரியின்‌ 
முக்கியமான கடமையாகும்‌. 


ஏனெனில்‌, ஒரு குற்ற நிகழ்வில்‌ பாதிக்கப்பட்ட 


நபரிடம்‌ இருந்து பெறும்‌ புகார்‌ மீது உடனடியாக 
நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்‌ என்று சட்டம்‌ 


வலியுறுத்துகிறது. அந்த நடவடிக்கை 
எம்மாதிரியானதாக இருக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானிப்பதில்‌ காவல்துறை அதிகாரி 


மேற்கொள்ளும்‌ முடிவு முக்கிய இடம்‌ வகிக்கிறது. 


புகாரில்‌ கூறப்பட்டுள்ள குற்றங்கள்‌, இந்திய 
தண்டனை சட்டத்தின்‌ கீழ்‌ பிணையில்‌ விடமுடியாத 
குற்றமாக இருந்தால்‌ மட்டுமே, அந்த காவல்துறை 
அதிகாரி முதல்‌ தகவல்‌ அறிக்கையை பதிவு செய்து 
நடவடிக்கையை சட்டரீதியாக விசாரணை, கைது 
உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்‌. 


அந்தப்புகாரில்‌ கூறப்பட்டுள்ள குற்றங்கள்‌ மிக 
எளிய தன்மை வாய்ந்ததாக இருந்தால்‌, உடனடியாக 
முதல்‌ தகவல்‌ அறிக்கை பதிவு செய்ய முடியாது. 
அந்தப்‌ புகாரை காவல்‌ நிலையத்தில்‌ இருக்கும்‌ 
பொது நாட்குறிப்பில்‌ பதிவு செய்து, அப்பகுதிக்கான 
குற்றவியல்‌ நீதிபதிக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும்‌. 
பின்னர்‌, குற்றவியல்‌ நீதிபதி உத்தரவிட்டால்‌ மட்டுமே, 
அப்புகார்‌ மீது முதல்‌ தகவல்‌ அறிக்கை பதிவு செய்து 
விசாரணை செய்ய முடியும்‌. 


எனவே, புகாரை பெற்றுக்கொண்ட ஒரு 
காவல்துறை அதிகாரி, அந்தப்‌ புகாரில்‌ 
கூறப்பட்டுள்ள சம்பவங்களில்‌ எத்தகைய 


குற்றங்கள்‌ நடந்துள்ளன என்பதை முதலில்‌ 
தீர்மானிக்க வேண்டும்‌. இதற்கு உதவி செய்யும்‌ 
விதத்தில்‌ புகார்‌ எழுதப்பட வேண்டும்‌. 


முதல்‌ தகவல்‌ அறிக்கை 


இந்திய குற்றவியல்‌ நடைமுறைச்‌ சட்டத்தின்‌ 
பிரிவு 154, முதல்‌ தகவல்‌ அறிக்கை என்பதை 
நிர்ணயம்‌ செய்கிறது. இந்த சட்டப்பிரிவின்‌ படி, 
“பிணையில்‌ விடமுடியாத குற்றம்‌ குறித்து கிடைக்கும்‌ 


முதல்‌ தகவலை பதிவு செய்வதே, முதல்‌ தகவல்‌ 
அறிக்கை” ஆகும்‌. இந்த தகவல்‌ எழுத்திலோ, 
வாய்மொழியாகவேோ இருக்கலாம்‌. வாய்மொழித்‌ 
தகவலாக இருந்தால்‌ அதை எழுத்தில்‌ வடித்து, 
தகவல்‌ தருபவருக்கு அதைப்படித்துக்காண்பித்து 
அதில்‌ தகவல்‌ கொடுப்பவரின்‌ கையொப்பம்‌ 
பெறப்பட வேண்டும்‌. 


குற்ற நிகழ்வில்‌ பாதிக்கப்பட்ட நபர்தான்‌ இந்த 
தகவலை அளிக்க வேண்டும்‌ என்ற கட்டாயம்‌ 
எதுவும்‌ கிடையாது. குற்ற நிகழ்வு குறித்த செய்தியை 
அறிந்த யாரும்‌ இந்த தகவலை காவல்துறைக்கு 
அளிக்கலாம்‌. 


ஒரு குற்ற வழக்கின்‌ அடிப்படையே இந்த முதல்‌ 
தகவல்‌ அறிக்கை என்பதால்‌, இதற்கான தகவலை 
தருவதில்‌ புகார்தாரர்கள்‌ மிகவும்‌ கவனமாக இருக்க 
வேண்டும்‌. ஒரு புகாரில்‌ என்னென்ன அம்சங்கள்‌ 
இருக்க வேண்டும்‌ என்பதை முன்னரே பார்த்தோம்‌. 


ஒரு முதல்‌ தகவல்‌ அறிக்கை படிவத்தில்‌, 
மாவட்டம்‌, காவல்‌ நிலையம்‌, ஆண்டு, முதல்‌ தகவல்‌ 
அறிக்கையின்‌ எண்‌, நாள்‌, குற்றவியல்‌ 
சட்டப்பிரிவுகள்‌, குற்றம்‌ நடந்த நாள்‌ மற்றும்‌ நேரம்‌, 
குற்றம்‌ குறித்து தகவல்‌ கிடைத்த நாள்‌ மற்றும்‌ நேரம்‌, 
தகவல்‌ எவ்வாறு கிடைத்தது, குற்றம்‌ நடந்த இடம்‌ 
மற்றும்‌ முகவரி, தகவல்‌ தருபவரின்‌ பெயர்‌ மற்றும்‌ 
முகவரி, குற்றத்தில்‌ தொடர்புடையவர்களின்‌ விவரம்‌, 
குற்றச்‌ செயலால்‌ ஏற்பட்ட பாதிப்புகள்‌ உள்ளிட்ட 
விவரங்கள்‌ பதிவு செய்யப்படும்‌. 


பின்னர்‌ குறிப்பிட்ட புகாரின்‌ உள்ளடக்கத்தை 
அப்படியே பதிவு செய்து, குறிப்பிட்ட குற்றத்திற்கான 
குற்ற எண்‌ குறிக்கப்பட்டு, அதன்‌ நகல்‌ தொடர்புடைய 
குற்றவியல்‌ நடுவருக்கு அனுப்பப்பட்டது 
என்பதையும்‌ பதிவு செய்து விசாரணை அதிகாரி 
அந்த படிவத்தில்‌ கையொப்பம்‌ இடுவார்‌. 


குற்றச்செயல்‌ குறித்த தகவல்‌ அளிப்பவருக்கு, 
முதல்‌ தகவல்‌ அறிக்கையின்‌ நகல்‌ ஒன்று இலவசமாக 
வழங்கப்படவேண்டும்‌. 


ஆனால்‌ நடைமுறையில்‌ மிகத்தீவிரமான 
கொலை, கொள்ளை, கலவரம்‌ போன்ற 
குற்றநிகழ்வுகளைத்‌ தவிர மற்ற குற்ற நிகழ்வுகளில்‌ 
வரும்‌ புகார்களை ஏற்க காவல்நிலைய அதிகாரிகள்‌ 
தயங்குவதாக கூறப்படுகிறது. மேலும்‌, குற்றம்‌ நடந்த 
இடம்‌ தங்கள்‌ காவல்‌ நிலையத்தின்‌ ஆளுகைக்குள்‌ 
வரவில்லை என்றும்‌, எனவே குற்றம்‌ நடந்த 
இடத்திற்கு தொடர்புடைய காவல்நிலையத்தில்‌ 
புகாரை அளிக்குமாறு கூறி பொதுமக்கள்‌ 
அலைக்கழிப்படுவதாகவும்‌ பொதுவான புகார்கள்‌ 
காவல்துறை மீது உண்டு. 


உங்கள்‌ புகாரை ஏற்க 
காவல்துறை அதிகாரிகள்‌ 
மறுத்தால்‌...! 


MONDAY, APRIL 2, 2012 


ஒரு சாதாரணக்‌ குடிமகன்‌ நியாயமான ஒரு 
காரணத்திற்காக காவல்நிலையத்தில்‌ புகார்‌ செய்து 
நடவடிக்கை மேற்கொள்வது என்பது, சந்திரனுக்கு 
பயணம்‌ செய்வதைப்‌ போன்ற சவாலான 
அம்சம்தான்‌. ஏனெனில்‌ ஒரு குற்றவியல்‌ சம்பவம்‌ 
குறித்து விசாரணை நடத்தும்‌ அதிகாரம்‌ 
காவல்துறையிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 


காவல்துறையில்‌ நிலவும்‌ மிகக்குறைந்த மனிதவளம்‌ 
உள்ளிட்ட வசதிக்குறைவுகளை யாரும்‌ மறுக்க 
முடியாது. எனவே காவல்துறையில்‌ பணியாற்றும்‌ 
பெரும்பாலான அதிகாரிகளும்‌, அலுவலர்களும்‌ 
நேரம்‌ - காலம்‌ பார்க்காமல்‌ பணியாற்றுவதும்‌ 
உண்மைதான்‌. காவல்துறைக்கான பல 
அத்தியாவசிய தேவைகள்‌ உரிய முறையில்‌ பூர்த்தி 
செய்யப்படுவதில்லை என்பதும்‌ ஏற்கத்தகுந்த 
வாதம்தான்‌. எனினும்‌, இதற்காக சாமானிய 
மனிதனை, காவல்துறையினர்‌ புறக்கணிப்பதையும்‌ 
அங்கீகரிக்க முடியாது. 


நடைமுறையில்‌ காவல்நிலையத்திற்கு வரும்‌ 
எந்த ஒரு புகாரையும்‌ விசாரணைக்கு ஏற்காமல்‌ 


தட்டிக்கழிப்பதற்கான காரணத்தை தேடுவதிலேயே 
ஒரு காவல்துறையின்‌ அதிகாரியின்‌ மூளை 
முதன்மையாக செயல்படுகிறது. 


சமூகத்தில்‌ செல்வாக்கு மிக்கவர்களால்‌ தரப்படும்‌ 


புகாரையோ, செல்வாக்கு மிக்கவர்களின்‌ 
பரிந்துரையுடன்‌ வருபவர்களின்‌ புகார்களை 
விசாரிப்பதில்‌ காட்டப்படும்‌ முனைப்பு, சாமானிய 
மக்களின்‌ புகார்களை விசாரிப்பதில்‌ 
காட்டப்படுவதில்லை என்பதை காவல்துறையினரே 
ஒப்புக்கொள்வர்‌. செல்வாக்கு மிக்கவர்களால்‌ 


அனுப்பப்படும்‌ புகார்களை புறக்கணித்தால்‌, 
காவல்துறையினருக்கு விரும்பத்தகாத விளைவுகள்‌ 


ஏற்படலாம்‌. அவ்வாறில்லாத நிலையில்‌ 
காவல்துறை அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட ஆதாயம்‌ 
இல்லாத நிலையில்‌ அந்தப்‌ புகார்கள்‌ 


கவனிக்கப்படுவதில்லை. 


இந்தச்சூழலில்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌, தங்கள்‌ 
நியாயமான புகார்கள்‌ மீது தேவையான நடவடிக்கை 
மேற்கொள்வதற்கு குற்றவியல்‌ நடைமுறைச்‌ சட்டம்‌ 
வழிகாட்டுகிறது. இச்சட்டத்தின்‌ அத்தியாயம்‌ 15இல்‌ 
உள்ள பிரிவு 200 இதுகுறித்து விளக்குகிறது. இந்த 
சட்டப்பிரிவின்‌ கீழ்‌, ஒரு குற்ற சம்பவத்தில்‌ 
பாதிக்கப்பட்ட ஒரு நபர்‌ நேரடியாக குற்றவியல்‌ 
நடுவரை அணுகலாம்‌. 


இவ்வாறு பெறப்படும்‌ ஒரு புகாரை 
விசாரிப்பதற்கு குற்றவியல்‌ நடுவருக்கு அதிகாரம்‌ 
அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான முதல்‌ புகாரை 
பெறும்‌ குற்றவியல்‌ நடுவர்‌, புகார்‌ தருபவரையும்‌, 
அவரது சாட்சிகளையும்‌ விசாரித்து அவர்களது 
வாக்குமூலங்களை பதிவு செய்யலாம்‌. இவ்வாறு 
பெறப்படும்‌ புகாரை விசாரிக்கும்‌ குற்றவியல்‌ நடுவர்‌, 
புகாரில்‌ உண்மையும்‌ - குற்றம்‌ சாட்டப்பட்ட நபரை 
கைது செய்வதற்கான முகாந்திரமும்‌ இருப்பதாக 


திருப்தி அடைந்தால்‌ அப்பகுதிக்குரிய காவல்துறை 
அதிகாரிகளிடம்‌, குற்றம்‌ சாட்டப்பட்ட நபரை கைது 
செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடலாம்‌. 
இதற்கான அதிகாரம்‌ குற்றவியல்‌ நடைமுறைச்‌ 
சட்டம்‌ பிரிவு 156 (ன்‌ படி குற்றவியல்‌ நடுவருக்கு 
வழங்கப்பட்டுள்ளது. 


ஆனால்‌ நடைமுறையில்‌ இது போன்ற 
நிகழ்வுகள்‌ மிகவும்‌ அரிதாகவே நடைபெறுகிறது. 
ஏனென்றால்‌ குற்றவியல்‌ நீதிமன்றங்களில்‌ 
தேங்கியிருக்கும்‌ ஏராளமான வழக்குகளோடு, 
இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்களால்‌ நேரடியாக 
வழங்கப்படும்‌ புகார்கள்‌ கூடுதல்‌ பணிச்சுமை 
என்பதால்‌ நீதிமன்றங்கள்‌ இதுமாதிரியான 
மனுக்களை பரிவுடன்‌ அணுகுவதில்லை. மேலும்‌ 
புகாரில்‌ கூறப்படும்‌ குற்றச்செயலை நிரூபிக்கும்‌ 
பொறுப்பு பாதிக்கப்பட்டவரிடமே விடப்படுவதும்‌ 
உண்டு. குற்றப்புலனாய்வில்‌ அறிவோ, அனுபவமோ 
இல்லாத சாமானியர்களிடம்‌ குற்றத்தை நிரூபிக்கும்‌ 
பொறுப்பை ஒப்படைப்பது என்பது நடைமுறையில்‌ 
சாத்தியமில்லாதது என்பதை புரிந்து கொள்ள 
சிறப்புத்‌ திறமைகள்‌ தேவையில்லை. ஆனால்‌ சில 
நேரங்களில்‌ இதுபோன்ற உத்தரவுகளை நீதிமன்றம்‌ 
பிறப்பிப்பதையும்‌ மறுக்கமுடியாது. 


இதற்கு மாற்றாக குற்ற நிகழ்வுகளில்‌ 
உயர்நீதிமன்றத்தை அணுகுவது பல நேரங்களில்‌ 
பலன்‌ அளிப்பதாக உள்ளது. 


குற்றவியல்‌ நடைமுறைச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 482, 
உயர்‌ நீதிமன்றத்தின்‌ உயர்‌ அதிகாரங்கள்‌ குறித்து 
விளக்குகிறது. இந்த சட்டப்பிரிவின்‌ அடிப்படையில்‌ 
கீழ்நிலையில்‌ உள்ள குற்றவியல்‌ 
நீதிமன்றங்களுக்கும்‌, காவல்துறைக்கும்‌ உரிய 
அனைத்து உத்தரவுகளையும்‌ பிறப்பிக்கும்‌ அதிகாரம்‌ 


உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. 

இந்த அதிகாரத்தின்கீழ்‌, நியாயமான 
காரணங்களுக்காக புகாரை பதிவு செய்து 
நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல்துறைக்கும்‌, 
இந்த சம்பவம்‌ குறித்து வழக்குப்‌ பதிவு செய்து 
விசாரணை நடத்துமாறு குற்றவியல்‌ விசாரணை 
நீதிமன்றங்களுக்கும்‌ உத்தரவிடும்‌ அதிகாரம்‌ 
உயர்நீதிமன்றத்திற்கு உள்ளது. 


ஒரு குற்ற சம்பவம்‌ குறித்து, 
காவல்துறையினரிடம்‌ புகார்‌ அளிக்கும்போது, 
காவல்துறையினர்‌ அந்தப்புகார்‌ மீது நடவடிக்கை 
எடுப்பார்களா என்பதை புரிந்து கொள்வதில்‌ பெரிய 
சிரமங்கள்‌ இருக்காது. புகார்‌ கொடுக்க வருபவரையே 
மிரட்டுவதும்‌, அச்சுறுத்துவதும்‌ ஏறக்குறைய 
அனைத்து காவல்‌ நிலையங்களிலும்‌ நடைபெறும்‌ 
வழக்கமான நடைமுறையே. 


சில காவல்நிலையங்களில்‌, யார்‌ மீது புகார்‌ 
கூறப்படுகிறதோ - அவரையே தொடர்பு கொண்டு, 
அவரிடம்‌ முதல்‌ புகாரைதாரர்‌ மீது வேறுபுகாரை 
பெற்று அதை முதல்‌ புகாராக பதிவு செய்வதும்‌ 
வழக்கத்தில்‌ உள்ளது. 


இத்தகைய சிக்கல்களை தவிர்ப்பதற்கு 
குற்றவியல்‌ சட்டத்தில்‌ அனுபவமும்‌, நேர்மையும்‌ 
கொண்ட ஒரு வழக்குரைஞர்‌ உதவியுடன்‌ 
புகார்களை அளிப்பது நல்லது. இந்தப்புகார்‌ மீது 
உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு 
காவல்துறையினர்‌ முனைப்பு காட்டாத நிலையில்‌, 
அந்தப்‌ புகாரின்‌ நகல்‌ ஒன்றை ஒப்புதல்‌ 
அட்டையுடன்‌ கூடிய பதிவு அஞ்சல்‌ மூலம்‌, 
குறிப்பிட்ட காவல்‌ நிலையத்திற்கு அனுப்பலாம்‌. 
மேலும்‌ புகாரின்‌ நகல்களை, தொலைநகல்‌ மூலம்‌ 
காவல்துறை ஆணையர்‌ போன்ற உயர்‌ 
அதிகாரிகளுக்கும்‌ அனுப்பலாம்‌. இதன்‌ மூலம்‌ 


காவல்துறையினர்‌, குறிப்பிட்ட புகார்‌ குறித்து 
விசாரணை நடத்துவதற்கான அழுத்தத்தை 
அளிக்கலாம்‌. குறிப்பிட்ட புகார்‌ சமூகத்திற்கு எதிரான 
குற்றச்செயல்‌ குறித்ததாக இருந்தால்‌, அந்தப்‌ புகார்‌ 
குறித்து அப்பகுதியில்‌ இருக்கும்‌ செய்தியாளர்களை 
தொடர்பு செய்தி வெளிவரச்செய்வதும்‌, அந்தப்‌ புகார்‌ 
மீது விசாரணை நடத்துவதற்கு அழுத்தம்‌ 
கொடுப்பதாக அமையும்‌. 


இவ்வாறு எத்தகைய அழுத்தம்‌ கொடுத்தாலும்‌ 
அதற்கெல்லாம்‌ கலங்காது, அந்தப்புகாரை உரிய 
முறையில்‌ விசாரிக்காமல்‌ தள்ளிவிட முயற்சிக்கும்‌ 
அதிகாரிகளுக்கும்‌ நம்‌ நாட்டில்‌ பஞ்சமில்லை. 
இத்தகைய சூழ்நிலையில்‌, புகார்தாரர்‌ நீதிமன்ற 
விசாரணையில்‌ பங்கேற்கவும்‌ சட்டம்‌ 
வழிகாட்டுகிறது. 


குற்றவியல்‌ நடைமுறைச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 301 
(2), புகார்தாரரின்‌ தரப்பில்‌ அரசு வழக்கறிஞருக்கு 
துணையாக, அரசு வழக்கறிஞர்‌ அல்லாத ஒரு 
வழக்கறிஞர்‌ செயல்படுவதற்கு அனுமதி 
அளிக்கிறது. குறிப்பிட்ட குற்றப்புலனாய்வு 
ஆவணங்களையும்‌ புகார்தாரர்‌ பெறமுடியும்‌. இதற்கு 
கிரிமினல்‌ ரூல்ஸ்‌ ஆஃப்‌ பிராக்டிஸ்‌ வழி வகுக்கிறது. 
இதன்‌ மூலம்‌ ஆவணங்களைப்‌ பெறும்‌ புகார்தாரரின்‌ 
வழக்கறிஞர்‌, சாட்சிகள்‌ மற்றும்‌ சான்றாதாரங்கள்‌ 
ஆய்வு முடிந்தபின்னர்‌, அரசு வழக்கறிஞர்‌ 
பரிசீலிக்கத்‌ தவறிய அம்சங்கள்‌ ஏதேனும்‌ இருந்தால்‌ 
அதனை எழுத்து மூலமாக வடித்து குறிப்பிட்ட 
நீதிமன்றத்தில்‌ சமர்ப்பிக்கலாம்‌. 

இவ்வாறு குற்றவியல்‌ வழக்கில்‌ புகார்தாரர்‌ 
சார்பில்‌ தனி வழக்கறிஞரை அனுமதிப்பதற்கு 
உயர்நீதிமன்றத்தை அணுகுவது நல்லது. 


இந்த முயற்சிகள்‌ பலன்‌ அளிக்காத நிலையிலும்‌, 
காவல்துறை நடத்தும்‌ விசாரணை அல்லது 


வழக்கின்‌ போக்கு குற்றம்‌ சாட்டப்பட்டவருக்கு 
ஆதரவளிப்பதாக நம்புவதற்கு இடம்‌ அளிக்கும்‌ 
நிலையிலும்கூட புகார்தாரர்‌ அதில்‌ தலையிடலாம்‌. 
காவல்துறை நியாயமாக நடக்கவில்லை என்பதை 
நீதிமன்றம்‌ ஏற்கும்‌ வகையில்‌ நிரூபித்தால்‌, அந்த 
வழக்கின்‌ விசாரணையேயோ, வழக்கையோ உள்ளூர்‌ 
காவல்துறை அல்லாத வேறு புலனாய்வு 
அமைப்புகள்‌ நடத்த உத்தரவிட வேண்டி 
உயர்நீதிமன்றத்தை அணுக சட்டம்‌ இடம்‌ 
அளிக்கிறது. குற்றவியல்‌ நடைமுறைச்‌ சட்டத்தின்‌ 
பிரிவு 482, உயர்நீதிமன்றத்திற்கு அளிக்கும்‌ 
அதிகாரத்தினஅ அடிப்படையில்‌ இத்தகைய 
வழக்குகளை உயர்நீதிமன்றம்‌ விசாரிக்கும்‌. 


அப்போது இந்த புகார்‌ அல்லது வழக்கு, சிபிசிஐடி 
எனப்படும்‌ மத்திய குற்றப்புலனாய்வுத்‌ துறைக்கோ 
அல்லது சிபிஐ எனப்படும்‌ மத்திய புலனாய்வு 
அமைப்புக்கோ மாற்றப்படும்‌ வாய்ப்புகள்‌ உள்ளன. 
அவ்வாறு புகார்‌ மீதான விசாரணையோ, வழக்கோ 
வேறு புலனாய்வு அமைப்புகளுக்கு 
மாற்றப்படும்போது, புகார்தாரர்‌ உரிய புலனாய்வு 
அதிகாரிகளை அணுகி, தங்கள்‌ ஐயப்பாடுகளை 
எடுத்துரைக்க முடியும்‌. 


இவை அனைத்திற்கும்‌ தேவை, புகார்‌ அளிக்கும்‌ 
நிலையிலும்‌ அதைத்‌ தொடர்ந்த நிலையிலும்‌ 
குற்றவியல்‌ சட்டத்தில்‌ அனுபவமும்‌, நேர்மையும்‌ 
கொண்ட வழக்குரைஞரின்‌ உதவியே! 


ஒரு புகார்‌ காவல்துறையின்‌ கவனத்தை கவர்ந்து 
சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால்‌ 
அடுத்த நடவடிக்கை கைது செய்வதாகவே அமையும்‌. 
மிகச்சில நேரங்களில்‌ குற்றவாளிகளும்‌, மிகப்பல 
நேரங்களில்‌ குற்றத்திற்கு எந்த தொடர்பும்‌ இல்லாத 
நபர்களும்‌ கைது செய்யப்படுவர்‌. சில அரிதான 
நேரங்களில்‌ நாம்‌ மேலே பார்த்ததுபோல புகார்‌ தரும்‌ 


நபர்‌ மீதே வேறு புகார்‌ பதிவு செய்யப்பட்டு கைது 
செய்யப்படுவதும்‌ உண்டு. எப்படிப்‌ பார்த்தாலும்‌ 
குற்றவியல்‌ சட்டத்தின்‌ அடிப்படை நடவடிக்கையாக 
“கைது” இருக்கிறது. 


ihn! 


கைது - ஏன்‌? எதற்கு? 
எப்பட? 
TUESDAY, APRIL 10, 2012 


குற்றவியல்‌ சட்டம்‌ அல்லது காவல்துறை 
அல்லது நீதித்துறை என்றதுமே பலருடைய 
நினைவுக்கும்‌ வருவது “கைது” சம்பவம்தான்‌. 
பிரபலமானவர்களின்‌ கைது சம்பவங்களை 
தொலைகாட்சியிலும்‌, கற்பனையான கைது 
சம்பவங்களை திரைப்படங்களிலும்‌ பார்க்கும்‌ 
பலருக்கு கைது குறித்த ஒரு குழப்பமான புரிதலே 
இருக்கும்‌. 


நடைமுறையில்‌ ஒரு குற்றம்‌ குறித்து காவல்துறை 
அதிகாரிக்கு தகவல்‌ கிடைத்தவுடன்‌, அந்த 
குற்றச்செயலில்‌ பிணையில்‌ விடத்தகாத குற்றத்தை 
ஒருவர்‌ செய்திருப்பார்‌ என்று நம்புவதற்கு உரிய 
முகாந்திரம்‌ கிடைத்தவுடன்‌ உடனே நடைபெறும்‌ 
சம்பவம்‌ “கைது”தான்‌. 


குற்றம்‌ தொடர்ந்து நடைபெறாமல்‌ தடுப்பதற்காகவும்‌, 
குற்றப்புலனாய்வும்‌ - குற்றவிசாரணையும்‌ 
நேர்மையாகவும்‌ நடுநிலையாகவும்‌ இடையூறு இன்றி 
நடப்பதற்காகவும்‌, குற்றம்‌ செய்திருப்பதாக 
நம்பப்படும்‌ நபரை தடுத்து நிறுத்தி காவல்துறையின்‌ 
கட்டுப்பாட்டில்‌ கொண்டுவருவதற்காக 
மேற்கொள்ளப்படும்‌ நடவடிக்கையே “கைது” ஆகும்‌. 


ஆனால்‌ பல நேரங்களில்‌ புகாரில்‌ எதிரியாக 
குறிப்பிடப்படும்‌ நபரை கைது செய்யாமல்‌, அவரை 
தப்பிக்க விடுவதோ - அவரிடம்‌ வேறொரு புகாரை 
எழுதி வாங்கிக்கொண்டு முதல்‌ புகார்தாரரை கைது 
செய்வதோ இந்தியாவின்‌ காவல்‌ நிலையங்களில்‌ 
மிகவும்‌ நடக்கும்‌ வழக்கமான நிகழ்வுகள்தான்‌. 


கைது செய்யப்பட்டு சிறையில்‌ அடைக்கப்பட 
வேண்டிவர்கள்‌ மிகவும்‌ கவுரமாக நாட்டில்‌ 
உலவுவதும்‌, குற்றமற்ற பலர்‌ பொய்யான 
காரணங்களுக்காக சிறையில்‌ அடைக்கப்படுவதும்‌ 
இந்தியாவில்‌ மட்டுமல்ல, இந்தியா போன்ற மனித 
உரிமைகளில்‌ குறைவான புரிதலைக்‌ கொண்ட 
பல்வேறு நாடுகளிலும்‌ மிக பரவலாக நடந்து 
வருகிறது. 

இதை தீர்க்கதரிசனத்துடன்‌ கணித்திருந்த இந்திய 
அரசியல்‌ சட்ட வரைவுக்குழுவின்‌ தலைவர்‌ 
அம்பேத்கர்‌, இந்திய அரசியல்‌ சட்டத்திலேயே 
கைதுகள்‌ குறித்தும்‌ எழுதியுள்ளார்‌. 


இந்திய அரசியல்‌ சட்டத்தின்‌ உறுப்பு 21ன்‌ படி 


சட்டப்படி உருவாக்கப்பட்டுள்ள விசாரணை 
முறைப்படியன்றி, வேறெந்த விதமாகவும்‌ ஒரு நபரின்‌ 
தனிப்பட்ட சுதந்திரத்தையும்‌ உயிரையும்‌ 


பறிக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார்‌. 


இந்திய அரசியல்‌ சட்டத்தின்‌ உறுப்பு 22 (1) இன்‌ 
படி, “கைது செய்து ஒரு நபரைக்‌ காவலில்‌ 
வைப்பதற்கு முன்‌, அவர்‌ எதற்காக கைது 
செய்யப்பட்டுள்ளார்‌ என்பதற்கான காரணத்தை 
அவருக்கு தெரிவிக்க வேண்டும்‌. மற்றும்‌ கைது 
செய்யப்படும்‌ நபரால்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ 
வழக்குரைஞரை கலந்தாலோசிக்கவும்‌, அவரை தமது 
சட்டரீதியான தற்காப்பிற்கு பயன்படுத்துவதற்கும்‌ 
உள்ள உரிமைகள்‌ மறுப்பேதுமின்றி 
வழங்கப்படவேண்டும்‌”. 


இந்திய அரசியல்‌ சட்டத்தின்‌ உறுப்பு 22 (2) இன்‌ 
படி, “ஒரு நபரைக்‌ கைது செய்து காவலில்‌ 
வைக்கும்போது, அப்படி கைது செய்யப்பட்ட நபரை, 
கைது செய்யப்பட்ட 24 மணிநேரத்திற்குள்‌ அருகே 
உள்ள ஒரு குற்றவியல்‌ நடுவரிடம்‌ 
முன்னிலைப்படுத்த வேண்டும்‌. அந்த 24 மணி 
காலக்கெடுவில்‌, கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து 
அந்த குற்றவியல்‌ நடுவர்‌ இருக்கும்‌ இடத்திற்கு 
அழைத்துச்‌ செல்ல தேவைப்படும்‌ பயண நேரத்தை 
சேர்க்கக்கூடாது. எந்த ஒரு நபரையும்‌, ஒரு 
குற்றவியல்‌ நடுவரின்‌ உத்தரவின்படி இல்லாமல்‌, 
அந்த காலக்கெடுவுக்கு மேல்‌ காவலில்‌ 
வைத்திருக்கக்கூடாது”. 


ஒரு நாட்டின்‌ குடியரசுத்தலைவர்‌, பிரதமர்‌ 
உள்ளிட்ட உயர்பதவி வகிப்போரின்‌ பணிகளையும்‌, 
நாடாளுமன்றம்‌ உள்ளிட்ட அரசு அமைப்புகளின்‌ 
பணிகளையும்‌ வரையறை செய்யும்‌ அரசியல்‌ 
அமைப்புச்‌ சட்டத்தில்‌, தனி நபரின்‌ கைதுக்கு 
எதிரான பாதுகாப்புகள்‌ குறித்த மேற்கண்ட 
செய்திகளை சாதாரணமாக எதிர்பார்க்க முடியாது. 
ஆனால்‌ இந்திய அரசியலமைப்புச்‌ சட்டத்தில்‌ 
இதுபோன்ற சாதாரண அம்சங்களும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது ஒரு சுவையான அம்சமாகும்‌. இந்திய 
காவல்துறையின்‌ இன்றைய அவல நிலையை 
அண்ணல்‌ அம்பேத்கர்‌ அன்றே உணர்ந்து மிகுந்த 
தீர்க்க தரிசனத்துடன்‌, குடிமகனின்‌ உரிமைகள்‌ 
குறித்த அம்சங்களை அரசியல்‌ அமைப்பில்‌ 
இணைத்தது, அவர்‌ இந்திய மக்கள்‌ மீது கொண்ட 
கரினத்தையும்‌, காவலர்கள்‌ மீது கொண்ட 
தொலைநோக்குப்‌ பார்வையையும்‌ குறிக்கிறது. 


எனவே ஒரு குற்றச்‌ செயலில்‌ பாதிக்கப்பட்ட 
நபரோ, குற்றச்செயலை செய்துவிட்டு கைதை 
எதிர்பார்த்திருக்கும்‌ நபரோ - யாராக இருந்தாலும்‌ 
கைது சம்பவத்தின்‌ சட்டக்கூறுகள்‌ குறித்து குறைந்த 


பட்ச புரிதலையாவது பெற்றிருப்பது நல்லது. இதன்‌ 
மூலம்‌ சட்டவிரோத கைதுகளை குறைப்பதுடன்‌, 
சட்டரீதியாக கைது செய்யப்பட வேண்டியவர்கள்‌ 
தப்பிப்பதையும்‌ தவிர்க்க முடியும்‌, 


சட்டரீதியான கைதுகளும்‌, சட்ட விரோத 
கைதுகளும்‌: 


இந்தியாவின்‌ குற்றவியல்‌ நீதிமன்றங்களும்‌, 
காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க 
அமைப்புகளும்‌ அவற்றிற்கு விதிக்கப்பட்ட சட்ட 
நெறிமுறைகளின்படியே செயல்பட வேண்டும்‌ 
என்றாலும்‌, பலநேரங்களில்‌ சட்டத்தின்‌ கண்களில்‌ 
மண்ணைத்தூவிவிட்டு சட்டத்திற்கு முரணாக 
செயல்படுவதில்‌ காவல்துறையும்‌, அரசு 
வழக்கறிஞர்களும்‌ முனைப்பு காட்டுகின்றனர்‌. 


எந்த ஒரு கைது சம்பவமும்‌ பல்வேறு சட்ட 
அம்சங்களின்‌ நிபந்தனைக்கு உட்பட்டே 
செய்யப்படவேண்டும்‌. இவ்வாறு சட்டத்திற்கு 
உட்பட்டு நடைபெறும்‌ கைது சம்பவங்களைவிட சட்ட 
அம்சங்களை புறந்தள்ளி தனிமனித விருப்பு - 
வெறுப்புகளால்‌ உருவாகும்‌ சட்ட விரோத கைது 
சம்பவங்களே இந்தியாவில்‌ அதிகம்‌. சட்ட ரீதியான 
கைதுகளை உரிய முறையில்‌ கண்காணிக்க 
வேண்டியதும்‌, சட்ட விரோத கைதுகள்‌ குறித்து 
தெரிய வரும்போது அதுகுறித்து உறுதியாக 
நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய 
பொறுப்பு குற்றவியல்‌ நீதிமன்றங்களிடமே உள்ளது. 
ஆனால்‌ பணிச்சுமை உள்ளிட்ட பல்வேறு 
காரணங்களால்‌ பெரும்பாலான குற்றவியல்‌ 
நீதிமன்றங்கள்‌ இதுபோன்ற அம்சங்களை 
பரிசீலிப்பதே இல்லை. 


சட்டவிரோத கைதுகளால்‌ பாதிக்கப்படும்‌ 
நபர்களில்‌ வசதி மிக்கவர்கள்‌, உயர்நீதிமன்றத்தை 
அணுகும்போது மட்டுமே அவர்களுக்கான தீர்வுகள்‌ 


கிடைக்கின்றன. இதற்கான வழிவகைகளை அறிந்து 
கொள்ளும்‌ முன்‌ சட்டரீதியான கைது குறித்து புரிந்து 


கொள்வோம்‌. 
கைது நடைமுறைகள்‌: 


கைது நடவடிக்கைக்கான நடைமுறைகளை 
குற்றவியல்‌ நடைமுறைச்‌ சட்டம்‌ நிர்ணயம்‌ 
செய்கிறது. இந்த சட்டத்தின்‌ பிரிவு 46(ன்‌ படி, “உரிய 
அதிகாரி ஒருவர்‌, கைது செய்யப்பட வேண்டிய 
நபரிடம்‌, அவரை கைது செய்வதற்கான காரணத்தை 


தெரிவித்தவுடன்‌, கைது செய்யப்படுவதற்கு 
உடன்படுவதை வெளிப்படையாக தெரிவித்தல்‌ 
வேண்டும்‌. அவ்வாறு இல்லாமல்‌ கைது 


செய்யப்படவேண்டிய நபர்‌, கைது செய்யப்படுவதற்கு 
உடன்படாதபோது அவருடைய உடலை நேரடியாக 
தொட்டு கைது செய்யலாம்‌. மேலும்‌ கைது 
செய்யப்பட்ட நபர்‌ தப்பித்து சென்றுவிடாத வகையில்‌ 
காவலில்‌ வைக்கலாம்‌”. 


குற்றவியல்‌ நடைமுறைச்‌ சட்டம்‌ பிரிவு 46(2ன்‌ 
படி, “கைது செய்யப்பட வேண்டிய நபர்‌, கைது 
முயற்சியை வன்மையாக தடுத்தாலோ, அல்லது தாம்‌ 
கைது செய்யப்படுவதிலிருந்து தந்திரமாக தப்பிக்க 
முயற்சி செய்தாலோ, கைது செய்யும்‌ அதிகாரம்‌ 
படைத்த அதிகாரி கைது நடவடிக்கைக்கு 
தேவையான வழிமுறைகளை கையாளலாம்‌”. 
(அதாவது தப்பியோட முயற்சிக்கும்‌ நபரை தடுத்து 
நிறுத்தவும்‌, தம்‌ கட்டுப்பாட்டின்கீழ்‌ கொண்டுவரவும்‌ 
தேவையான அளவிற்கு கைது செய்யப்படவேண்டிய 
நபரை தாக்கியும்‌ தடுத்து நிறுத்தலாம்‌) 


கு.ந.சட்டம்‌ பிரிவு 46(3)ன்‌ படி, "கைது செய்யப்பட 
வேண்டிய நபர்‌, மரண தண்டனையோ அல்லது 
ஆயுள்‌ தண்டனையோ பெறத்தக்க அளவில்‌ ஒரு 
குற்றத்தை செய்ததாக குற்றம்‌ சாட்டப்படாத 
நிலையில்‌, அவரை தடுத்து நிறுத்தும்‌ முயற்சியில்‌ 


அவருக்கு மரணத்தை விளைவிப்பதற்கான உரிமை 
வழங்கப்படவில்லை. (அதாவது, கைது 
செய்யப்படவேண்டிய நபர்‌ மரண தண்டனையோ 
அல்லது ஆயுள்‌ தண்டனையோ பெறத்தக்க அளவில்‌ 
ஒரு குற்றத்தை செய்ததாக சந்தேகிப்படும்‌ நிலையில்‌, 
அவர்‌ தப்பியோட முயற்சித்தாலோ - கைதை தவிர்க்க 
முயற்சித்தாலோ அதை தடுப்பதற்காக முயற்சிக்கும்‌ 
அதிகாரி தேவையெனில்‌, கைது செய்யப்பட 
வேண்டிய நபருக்கு மரணம்‌ ஏற்படுத்தும்‌ 
வகையிலும்‌ நடவடிக்கையை மேற்கொள்ளலாம்‌) 


கு.ந.சட்டம்‌ பிரிவு 46(ன்‌ படி, " பொதுவாக 
பெண்களை கைது செய்ய நேரிட்டால்‌ சூரியன்‌ 
உதித்த பின்னரும்‌, சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ நேரத்திற்கு 
முன்னதாகவும்‌ மட்டுமே கைது செய்ய வேண்டும்‌". 


பெண்களை கைது செய்யும்போது பெண்‌ 
அதிகாரிகளைக்‌ கொண்டே கைது செய்ய வேண்டும்‌. 
எனினும்‌ பெண்‌ காவல்துறை அதிகாரி இல்லாத 
நிலையில்‌, அவசியம்‌ என்றால்‌ ஆண்‌ அதிகாரியும்‌ 
கைது செய்யலாம்‌. 


பொதுவாக ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு 
குறிப்பிட்ட நபரை கைது செய்ய முனைந்தால்‌ 
அவருடைய உத்தரவுக்கு பணிந்து கைது 
நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்‌ விதத்தில்‌ 
சரண்‌ அடைவதையே சட்டம்‌ வலியுறுத்துகிறது. ஒரு 
நபரை கைது செய்யும்‌ காவல்துறை அதிகாரியோ 
அல்லது அதற்கான அதிகாரம்‌ பெற்ற நபரோ, கைது 
செய்யப்படும்‌ நபரின்‌ பாதுகாப்பிற்கும்‌, பிற 
அம்சங்களுக்கும்‌ பொறுப்பேற்கிறார்‌. மேலும்‌ கைது 
சம்பவம்‌ நடந்த உடன்‌ அது குறித்து உயர்‌ 
அதிகாரிகளுக்கு தகவல்‌ அளித்தல்‌ உட்பட பல்வேறு 
செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம்‌ 
இருக்கிறது. இதேபோல கைது செய்யப்படும்‌ 
நபருக்கும்‌ சட்டரீதியான பல பாதுகாப்பு அம்சங்கள்‌ 


இருக்கின்றன. 


கைது நடவடிக்கை சட்டரீதியாக இருப்பதை 
உறுதி செய்யவும்‌, சட்ட விரோத கைது சம்பவங்களை 
தடுப்பதற்காகவும்‌ பல்வேறு சட்டப்பாதுகாப்புகளை 
சட்டங்களும்‌, உச்சநீதிமன்றமும்‌ ஏற்படுத்தியுள்ளன. 


கைது செய்யப்படும்‌ 
நபர்களுக்கு உரிமைகள்‌ 
உண்டா..? 


THURSDAY, MAY 3, 2012 
மனித மனம்‌ விந்தையானது. 


பேருந்து நிலையம்‌ ஒன்றில்‌ நாம்‌ ஒரு குறிப்பிட்ட 
பேருந்திற்காக காத்து நிற்கும்போது அந்த பேருந்து 
நிற்காமல்‌ சென்றுவிட்டால்‌ அதன்‌ ஓட்டுனரை 
திட்டித்தீர்த்து விடுவோம்‌. ஆனால்‌ அதே பேருந்தில்‌ 
நாம்‌ பயணம்‌ செய்யும்போது அந்தப்பேருந்து, 
பயணிகள்‌ காத்து நிற்கும்போதும்‌ ஒரு பேருந்து 
நிலையத்தில்‌ நிற்காமல்‌ செல்லும்போது நாம்‌ அற்ப 
மகிழ்ச்சி அடைவோம்‌. 


இது ஒரு எளிய உதாரணம்தான்‌! இதேபோல 
வாழ்வின்‌ பல நிகழ்வுகளிலும்‌ நாம்‌ இரட்டை 
அளவுகோல்களை, அதன்‌ தீவிரத்தன்மை 
தெரியாமலே பயன்படுத்தி வருகிறோம்‌. இவ்வாறான 
நிகழ்வுகளில்‌ கைது சம்பவங்களையும்‌ சேர்க்கலாம்‌. 


நமக்கு தெரிந்த ஆனால்‌ பிடிக்காத வேறு ஒருவர்‌ 
கைது செய்யப்படும்போது நமக்கு மகிழ்ச்சி 
ஏற்படலாம்‌. நமக்கு தெரியாத ஒரு நபர்‌ கைது 
செய்யப்படும்போது எந்த உணர்ச்சிகளும்‌ 
இல்லாமலும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ நமது வீட்டிற்கு 


ஒரு காவலர்‌ வந்தால்‌ நாம்‌ கலங்கி விடுவோம்‌. 
அதிலும்‌ வரும்‌ காவலர்‌ நம்‌ வீட்டில்‌ உள்ள 
ஒருவரையோ அல்லது நம்மையோ கைது 
செய்வதற்கு வருவதாக தெரிந்தால்‌ நம்‌ நிலை மிகவும்‌ 
பதற்றமாகிவிடும்‌. 


ஆகவே, குற்றவியல்‌ சட்டத்தை புரிந்து 
கொள்ளும்‌ முயற்சியில்‌ நாம்‌ மிகவும்‌ கவனமாக 
இருக்க வேண்டிய அம்சம்‌ கைது! 


முன்னாள்‌ முதல்வர்களை சில்லறை 
காரணங்களுக்காக நள்ளிரவில்‌ கைது செய்து 
இழுத்துச்‌ செல்வதும்‌, கொலை வழக்கில்‌ சிக்கிய 
மடாதிபதியை கவுரவமாக வீட்டுச்சிறையில்‌ 
வைத்தால்‌ என்ன? என்று உயர்நீதிமன்ற நீதிபதியே 
கேள்வி எழுப்புவதும்‌ நாம்‌ அறிந்ததுதான்‌. 


எனவே நமக்கு வேண்டியவரோ, வேண்டாதவரோ 
கைது செய்யப்படும்போது, கைது 
செய்யப்படுவதற்கான நெறிமுறைகள்‌ 
பின்பற்றப்படுகிறதா என்பதை கவனிப்பதும்‌, 
கண்காணிப்பதும்‌ மிகவும்‌ அவசியம்‌. 


கைது செய்யப்படும்‌ நபர்‌ குற்றவாளியா 
இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது 
நீதிமன்றம்தான்‌. எனவே அவர்‌ குற்றவாளி என 
சட்டப்படி தீர்மானிக்கப்பட்டு தண்டனை 
அளிக்கப்படும்வரை அவரை நிரபராதியாகவே கருத 
வேண்டும்‌. தவிர்க்க இயலாத சம்பவங்களில்‌ ஒரு 
நபரை கைது செய்ய நேரிட்டாலும்‌, அவரது மனித 
உரிமைகள்‌ பாதுகாக்கப்படவேண்டும்‌ என்பதில்‌ 
உச்சநீதிமன்றம்‌ கருத்தளவில்‌ தெளிவாகவே 
இருக்கிறது. 

மேற்கு வங்க உயர்நீதிமன்றத்தில்‌ நீதிபதியாக 
பணியாற்றிய திரு. திலிப்‌ குமார்‌ பாசு என்பவர்‌, பணி 
ஓய்வு பெற்ற பின்னர்‌ மேற்கு வங்க சட்டப்பணி 


சேவை மையம்‌ என்ற அமைப்பை நிர்வகித்து 
வந்தார்‌. 

மேற்கு வங்க மாநிலத்தில்‌ மார்க்சிஸ்ட்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியினர்‌ ஆட்சியில்‌ இருந்தபோதிலும்‌ 
காவல்‌ நிலைய வன்முறைகள்‌ மிகவும்‌ அதிகமாக 
நடைபெறுவதை கவனித்த (ஓய்வு பெற்ற) நீதிபதி 
திலிப்‌ குமார்‌ பாசு, இந்த பிரசினை குறித்து 
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 26-08-1986 அன்று 
கடிதம்‌ ஒன்றை எழுதினார்‌. மேற்கு வங்க மாநிலத்தில்‌ 
நடைபெற்ற காவல்‌ நிலைய வன்முறைகள்‌ குறித்து 
ஊடகங்களில்‌ வெளியான செய்திகளை 
இணைத்திருந்த நீதிபதி டி.கே.பாசு, காவல்‌ 
நிலையங்களில்‌ நடைபெறும்‌ வன்முறைகள்‌ குறித்து 
விரிவான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும்‌ என்று 
அந்த கடிதத்தில்‌ கோரிக்கை விடுத்திருந்தார்‌. 


இந்த கடிதத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள்‌ குல்தீப்‌ 
சிங்‌ மற்றும்‌ ஏ.எஸ்‌. ஆனந்த்‌ ஆகியோர்‌ பொதுநல 
வழக்காக ஏற்று விசாரணை நடத்தினர்‌. இந்த 
வழக்கின்‌ (41K 1997 5 610) தீர்ப்பு 18.12.1996 அன்று 
வழங்கப்பட்டது. 


இந்த தீர்ப்பில்‌ கைது சம்பவம்‌ குறித்து மிக 
விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. பல்வேறு குற்றவியல்‌ 
சட்ட சீர்திருத்தங்களுக்கான ஆலோசனைகள்‌ 
விரிவாக அலசப்பட்டுள்ளன. 


மேலும்‌ அந்தத்‌ தீர்ப்பில்‌ கைது சம்பவத்தின்போது 
பின்பற்றவேண்டிய மிகவும்‌ முக்கியமான 11 
அம்சங்கள்‌ பட்டியலிடப்பட்டுள்ளன. 


1. கைது மற்றும்‌ விசாரணை ஆகிய பணிகளில்‌ 
ஈடுபடும்‌ அதிகாரிகள்‌ அனைவரும்‌ அவர்களின்‌ 
பெயர்‌ மற்றும்‌ பதவியை குறிக்கும்‌ பேட்ஜை 
அனைவரின்‌ பார்வையில்‌ தெளிவாக 
படும்வகையில்‌ அணிந்திருக்க வேண்டும்‌. கைது 


செய்யப்பட்டவரை விசாரிக்கும்‌ அதிகாரிகள்‌ குறித்த 
முழு விவரங்களும்‌ ஒரு பேரேட்டில்‌ பதிவு செய்யப்பட 
வேண்டும்‌. 


க ஒரு நபரை கைது செய்யும்‌ அதிகாரி, கைது 
சம்பவத்தின்போதே அதற்கான குறிப்பை தயாரிக்க 
வேண்டும்‌. அந்த குறிப்பில்‌ கைது செய்யப்படும்‌ 
நபரின்‌ உறவினர்‌ அல்லது அப்பகுதியில்‌ வசிக்கும்‌ 
மரியாதைக்குரிய நபர்‌ ஒருவரிடம்‌ சான்று ஒப்பம்‌ 
பெற வேண்டும்‌. கைது செய்யப்படும்‌ தேதி மற்றும்‌ 
நேரத்தை குறித்து கைது செய்யப்படும்‌ நபரிடம்‌ 
கையொப்பம்‌ பெறலாம்‌. 


3. கைது குறிப்பில்‌ சாட்சிக்‌ கையொப்பம்‌ 
இடுபவர்‌ கைது செய்யப்படுபவரின்‌ 
உறவினராகவோ, நண்பராகவோ இல்லாதபோது - 
கைது செய்யப்படும்‌ நபர்‌ - தாம்‌ கைது 
செய்யப்பட்டுள்ளது குறித்து உறவினருக்கோ, 
நண்பருக்கோ, நலனில்‌ அக்கறை கொண்ட வேறெந்த 
நபருக்கோ தகவல்‌ தெரிவிக்கும்‌ உரிமை உண்டு. 
கைது செய்த அதிகாரி மற்றும்‌ கைது செய்து 
வைக்கப்பட்டுள்ள இடம்‌ குறித்தும்‌ இந்த தகவலில்‌ 
கூறப்படவேண்டும்‌. இதற்கான வசதியை செய்து 
தரவேண்டியது கைது செய்யும்‌ அதிகாரியின்‌ 
கடமையாகும்‌. 


4. கைது செய்யப்படும்‌ நபரின்‌ உறவினரோ, 
நண்பரோ, நலனில்‌ அக்கறை கொண்ட வேறெவரோ 
கைது செய்யப்படும்‌ நகரம்‌ அல்லது மாவட்டத்திற்கு 
வெளியே இருந்தால்‌, குறிப்பிட்ட கைது சம்பவம்‌ 
குறித்து சட்ட உதவி மையத்திற்கும்‌, காவல்‌ 
நிலையத்திற்கும்‌ தந்தி மூலம்‌ தகவல்‌ தெரிவித்து, 
கைது செய்யப்படும்‌ நபரின்‌ உறவினர்‌ அல்லது 
நண்பருக்கு 12 மணி நேரத்திற்குள்‌ கைது குறித்த 
தகவல்‌ தெரிவிக்கப்படவேண்டும்‌. 


5. கைது செய்யப்படும்‌ நபருக்கு, அவர்‌ கைது 


செய்யப்பட்டுள்ளது குறித்து உறவினருக்கோ, 
நண்பருக்கோ தகவல்‌ தெரிவிக்க உரிமை உள்ளது 
என்பதை கைது செய்யும்‌ காவல்துறை அதிகாரிகள்‌ 
தெரிவிக்க வேண்டும்‌. 


6. கைது செய்யப்பட்டுள்ளவர்‌ அடைத்து 
வைக்கப்பட்டுள்ள இடத்தில்‌, கைது சம்பவம்‌ குறித்து 
அவரது எந்த உறவினருக்கு அல்லது நண்பருக்கு 
தகவல்‌ தெரிவிக்கப்பட்டது என்பது பதிவு 
செய்யப்படவேண்டும்‌. மேலும்‌, எந்த அதிகாரிகளின்‌ 
பொறுப்பில்‌ கைது செய்யப்பட்ட நபர்‌ 
வைக்கப்பட்டுள்ளார்‌ என்பதும்‌ பதிவு 
செய்யப்படவேண்டும்‌. 


7. கைது செய்யப்பட்ட நபர்‌ விரும்பினால்‌ அவர்‌ 
உடலில்‌ உள்ள பெரிய மற்றும்‌ சிறிய காயங்கள்‌ 
ஆய்வு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டும்‌. 
இந்த ஆய்வுக்குறிப்பில்‌ கைது செய்யும்‌ அதிகாரியும்‌, 
கைது செய்யப்படும்‌ நபரும்‌ கையொப்பம்‌ இட 
வேண்டும்‌. இந்த ஆய்வுக்குறிப்பின்‌ நகல்‌ கைது 
செய்யப்படும்‌ நபருக்கும்‌ வழங்கப்பட வேண்டும்‌. 

8. கைது செய்யப்படும்‌ நபரை 48 மணி 
நேரத்திற்கு ஒரு முறை பயிற்சி பெற்ற மருத்துவர்‌ 
ஒருவர்‌ மூலமோ, மருத்துவர்கள்‌ குழு மூலமோ 
பரிசோதனை செய்ய வேண்டும்‌. இதற்கான 
மருத்துவர்‌ குழுவை அனைத்து மாநில மருத்துவ 
இயக்குனர்கள்‌ அமைக்க வேண்டும்‌. 


9. கைது சம்பவம்‌ குறித்து மேற்குறிப்பிட்ட 
அனைத்து ஆவணங்களும்‌, கைது குறிப்புடன்‌ உரிய 
அதிகார வரம்புடைய குற்றவியல்‌ நடுவருக்கு உரிய 
காலத்தில்‌ அனுப்பப்படவேண்டும்‌. 


10. கைது செய்யப்படும்‌ நபரிடம்‌ விசாரணை 
நடைபெறும்போது, முழு விசாரணையின்போது 
முடியாது என்றாலும்‌, குறிப்பிட்ட நேரத்தில்‌ 


வழக்குரைஞரை சந்திக்க அனுமதிக்க வேண்டும்‌. 


11. நாட்டில்‌ உள்ள அனைத்து 
மாநிலங்களிலும்‌, மாவட்டங்களிலும்‌ உள்ள 
காவல்நிலைய கட்டுப்பாட்டு அறைகளிலும்‌, 


அந்தந்த அலுவலகங்களின்‌ அதிகார வரம்புக்குள்‌ 
வரும்‌ காவல்நிலையங்களில்‌ மேற்கொள்ளப்படும்‌ 
கைது சம்பவங்கள்‌ குறித்த தகவல்கள்‌ 12 மணி 
நேரத்திற்குள்‌ பெறப்பட்டு பொதுமக்கள்‌ பார்வைக்கு 
வைக்கப்பட வேண்டும்‌. 


மேற்கூறப்பட்ட இந்த அம்சங்களை நாட்டில்‌ 
உள்ள அனைத்து காவல்நிலையங்களிலும்‌ மாநில 
மொழிகளில்‌ எழுதி பொதுமக்கள்‌ பார்வையில்‌ 
படும்படி வைக்க வேண்டும்‌ என்றும்‌ அந்த தீர்ப்பில்‌ 
உச்சநீதிமன்ற நீதிபதிகள்‌ கிட்டவட்டமாக 
உத்தரவிட்டுள்ளனர்‌. 


ஆனால்‌ நடைமுறையில்‌ நாட்டில்‌ உள்ள எந்த 
காவல்நிலையத்திலாவது இந்த உச்சநீதிமன்ற 
உத்தரவு எழுதி வைக்கப்பட்டுள்ளதா என்று நீங்களே 
முடிவு செய்யுங்கள்‌. 


பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அம்சம்‌ குறித்து 
கெளிவான சட்டம்‌ இல்லாத நிலையில்‌ அந்த அம்சம்‌ 
குறித்த நீதிமன்ற தீர்ப்பே சட்டமாக அங்கீகரிக்கப்பட 
வேண்டும்‌. இந்த அடிப்படையில்‌ டி.கே.பாசு வழக்கில்‌ 
உச்சநீதிமன்றம்‌ பிறப்பித்த உத்தரவே சட்டமாகும்‌. 
ஆனால்‌ இந்த சட்டத்தை மதிப்பதில்‌ எந்த மாநில 


அரசும்‌ குறைந்த அளவு அக்கறைகூட 
காட்டவில்லை. 

தமிழ்நாட்டில்‌ உள்ள அனைத்து 
காவல்நிலையங்களிலும்‌ மேற்கூறப்பட்டவாறு 


டி.கே.பாசு வழக்கின்‌ உச்சநீதிமன்ற உத்தரவை 
தமிழ்மொழியில்‌ எழுதி வைக்க உத்தரவிடக்கோரி 
சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ பொதுநல வழக்கு 


ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த 
சென்னை உயர்நீதிமன்றம்‌, தமிழக அரசுக்கோ, 
காவல்துறைக்கோ காலக்கெடு எதுவும்‌ விதிக்காமல்‌ 
பயனற்ற தீர்ப்பு ஒன்றை வழங்கியது. 
உச்சநீதிமன்றத்தின்‌ தீர்ப்பை செயல்படுத்துவதிலோ, 
மக்களின்‌ மனித உரிமைகளை பாதுகாப்பதிலோ 
சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உள்ள ஆர்வத்திற்கு 
இந்த வழக்கு உதாரணமாகும்‌. 

இதற்கிடையில்‌ கைது தொடர்பாக மத்திய சட்ட 
ஆணையம்‌ மிக விரிவான விவாதங்களை 
நடத்தியது. நாடு முழுதும்‌ குறிப்பிட்ட காலத்தில்‌ 
நடத்தப்பட்ட கைது சம்பவங்கள்‌ குறித்தும்‌, அதில்‌ 
இருந்த சட்டமீறல்கள்‌ குறித்தும்‌ ஆய்வு 
செய்யப்பட்டது. அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 
நாடுகளில்‌ நடைமுறையில்‌ உள்ள குற்றவியல்‌ 
சட்டங்கள்‌ குறித்தும்‌ ஆய்வு செய்யப்பட்டு, 
குற்றவியல்‌ நடைமுறைச்சட்டத்தில்‌ சீர்திருத்தங்கள்‌ 
செய்வதற்கு பரிந்துரைகள்‌ செய்யப்பட்டன. 

இதன்‌ ஒரு கட்டமாக 2005ம்‌ ஆண்டில்‌, குற்றவியல்‌ 
நடைமுறைச்சட்டத்தின்‌ 50வது பிரிவில்‌ 50-ஏ என்று 
உட்பிரிவு புதிதாக சேர்க்கப்பட்டது. இதன்படி 


(1) ஒரு நபரை கைது செய்யும்‌ அதிகாரி கைது 
செய்யப்படுபவரின்‌ உறவினர்‌ அல்லது நண்பரிடம்‌, 
கைது குறித்தும்‌ - கைது செய்யப்பட்டவர்‌ எங்கு 
வைக்கப்பட்டுள்ளார்‌ என்றும்‌ தெரிவிக்க வேண்டும்‌. 


(2) மேற்குறிப்பிட்ட (நண்பருக்கோ, 
உறவினருக்கோ தகவல்‌ தெரிவிக்கும்‌) உரிமை 
குறித்து கைது செய்யப்பட்ட நபருக்கு, அவர்‌ காவல்‌ 
நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட உடன்‌, கைது 
செய்த காவல்‌ அதிகாரி தெரிவிக்க வேண்டும்‌. 


(3) கைது சம்பவம்‌ குறித்து, கைது செய்யப்பட்ட 
நபரின்‌ உறவினருக்கோ அல்லது நண்பருக்கோ 


தகவல்‌ தெரிவித்தது குறித்து காவல்நிலைய 
பதிவேட்டில்‌ பதிவு செய்ய வேண்டும்‌. 


(4) கைது செய்யப்பட்ட நபரை குற்றவியல்‌ 
நடுவரிடம்‌ முன்னிலைப்படுத்தும்போது, கைது 
செய்யப்பட்ட நபரின்‌ மேற்கூறப்பட்ட உரிமைகள்‌ 
குறித்து அவருக்கு எடுத்துக்கூறப்பட்டதா என்பதை, 
தொடர்புடைய குற்றவியல்‌ நடுவர்‌ உறுதி செய்ய 
வேண்டும்‌. 


மேற்கூறியவாறு காவல்துறையினரோ, 
குற்றவியல்‌ நடுவரோ செயல்பட்டால்‌ கைது 
செய்யப்படும்‌ நபரின்‌ மனித உரிமைகள்‌ 


முழுமையாக பாதுகாக்கப்படும்‌ என்பதில்‌ ஐயம்‌ 
இல்லை. 


ஆனால்‌ கைது செய்யப்படுபவரின்‌ உரிமைகள்‌ 
குறித்த உச்சநீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதில்‌ 
உயர்நீதிமன்றமே ஆர்வம்‌ காட்டாத நிலையில்‌, 
உயர்நீதிமன்ற அதிகாரத்தின்‌ கீழ்‌ செயல்படும்‌ 
குற்றவியல்‌ நடுவர்‌ நீதிமன்றங்கள்‌, கைது 
செய்யப்படுபவரின்‌ உரிமைகளை பாதுகாக்குமா 
என்பது கேள்விக்குறியே! 


எனினும்‌ மனித உரிமை என்பதே அதை 
பயன்படுத்தும்‌ விழிப்புணர்வுடையோர்‌ 
எண்ணிக்கை அதிகரிக்கும்போதுதான்‌ முழுமை 
அடையும்‌. எனவே கைது செய்யப்படுவோரின்‌ 
உரிமைகள்‌ குறித்த முழுமையான விழிப்புணர்வும்‌, 
இதை வலியுறுத்தும்‌ செயல்பாடுகளுமே 
நீதிமன்றத்தையும்‌ சட்டத்தின்பாதையில்‌ செலுத்தும்‌. 


கைது செய்யப்படும்‌ நபர்களின்‌ உரிமைகள்‌ இது 
மட்டுமல்ல. சட்டரீதியாகவும்‌, உச்ச நீதிமன்ற 
தீர்ப்புகளின்‌ அடிப்படையிலும்‌ இன்னும்‌ ஏராளமான 
உரிமைகள்‌ (கருத்தளவில்‌ மட்டுமே) உள்ளன. 


காவல்‌ நிலையத்தின்‌ 


கதை! 
FRIDAY, AUGUST 3, 2012 
எந்தவொரு பிராந்தியத்திலும்‌ அதை 
நிர்வகிப்பதற்கான அதிகபட்ச அதிகாரம்‌ 


குவிந்திருக்கும்‌ இடம்‌... அங்குள்ள காவல்‌ நிலையம்‌. 
தமிழகத்தில்‌ அரசுக்கு அதிக வருமானம்‌ ஈட்டித்தரும்‌ 
துறை டாஸ்மாக்‌ என்றால்‌, அரசின்‌ 
பணியாளர்களுக்கு அதிக வருமானம்‌ ஈட்டித்‌ தரும்‌ 
துறைகளில்‌ முதலிடம்‌ பிடிப்பது தமிழகக்‌ காவல்‌ 
துறை. ஆம்‌... நம்புங்கள்‌... பத்திரப்‌ பதிவுத்‌ துறை, 
விற்பனை வரித்‌ துறைகளைவிட காவல்‌ துறையில்‌ 
“மேல்‌” வருமானம்‌ அதிகம்‌. தமிழகத்தில்‌ ஒரு காவல்‌ 
நிலையத்தின்‌ பணிகள்‌ என்ன, அதன்‌ அதிகார 
எல்லை என்ன, வரம்பு மீறும்‌ எல்லைகள்‌ எவை... 
வாருங்கள்‌ காவல்‌ நிலையத்துக்கு ஒரு விசிட்‌ 
அடிப்போம்‌. 


தமிழகத்தில்‌ மொத்தம்‌ 1,296 காவல்‌ 
நிலையங்கள்‌, 196 மகளிர்‌ காவல்‌ நிலையங்கள்‌, 
சுமார்‌ 250 ஐ.பி.எஸ்‌. அதிகாரிகள்‌, ஒரு லட்சம்‌ 
காவலர்கள்‌... பிரமாண்ட ஆலமரமாகக்‌ கிளை 
பரப்பி இருக்கும்‌ காவல்‌ துறையில்‌ கட்டப்‌ 
பஞ்சாயத்தும்‌ லஞ்சமும்கூடப்‌ பிரமாண்டம்தான்‌. 
ஒவ்வொரு காவல்‌ நிலையத்திலும்‌ எப்படி எல்லாம்‌ 
வசூல்‌ வேட்டை நடத்துகிறார்கள்‌? 


ஃபர்ஸ்ட்‌ இன்கம்‌ ரிப்போர்ட்‌! 


முதல்‌ தகவல்‌ அறிக்கை எனப்படும்‌ எஃப்‌.ஐ.ஆர்‌... 
போலீஸாரைப்‌ பொறுத்தவரை பொன்‌ முட்டையிடும்‌ 
வாத்து. காவல்‌ நிலைய நடைமுறைகளில்‌ முதல்‌ 
நடைமுறையே எஃப்‌.ஐ.ஆர்‌. பதிவுதான்‌. அதில்‌ 
இருந்தே தொடங்குகிறது வசூல்‌ வேட்டை. காவல்‌ 
நிலையத்தில்‌ ஒருவர்‌ அளிக்கும்‌ புகாரைப்‌ 
பெற்றுக்கொண்டு ஆய்வாளர்‌ அல்லது நிலைய 
எழுத்தர்‌ உடனடியாக ரசீது (சி.எஸ்‌.ஆர்‌.) கொடுக்க 
வேண்டும்‌. புகாரின்‌ தன்மையைப்‌ பொறுத்து 
அன்றைய தினமே எஃப்‌.ஐ.ஆர்‌. பதியப்பட வேண்டும்‌. 


ஆனால்‌, உண்மையில்‌ நடப்பது என்ன? 
புகாரைப்‌ பெற்றுக்கொண்டு உடனே புகாரில்‌ 
சம்பந்தப்பட்ட எதிர்த்‌ தரப்பை அமைக்கிறார்கள்‌. 
பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள்‌. புகார்தாரர்‌, எதிர்த்‌ 
தரப்பு... இவர்களில்‌ யாரிடம்‌ அதிக பேரம்‌ 
நடக்கிறதோ, அவர்களுக்குச்‌ சாதகமான வகையில்‌ 
புகார்‌ பதிவு செய்யப்படும்‌ அல்லது 
பதிவுசெய்யப்படா மலேயே போகும்‌. ஒருவேளை 
போலீஸ்‌ வற்புறுத்தியும்‌ புகார்தாரர்‌ புகாரை வாபஸ்‌ 
வாங்க மறுத்தால்‌, அதற்கெல்லாம்‌ அசரவே 
மாட்டார்கள்‌. எதிர்த்‌ தரப்பிடம்‌ ஒரு புகாரை வாங்கி, 
ஒரிஜினல்‌ புகார்‌ கொடுத்தவர்‌ மீதே வழக்குப்‌ பாய்ச்சி 
அதிரவைப்பார்கள்‌. “ஏன்தான்‌ காவல்‌ 
நிலையத்துக்குச்‌ சென்றோமோ?” என்று விரக்தியில்‌ 
நொந்தேபோவார்‌ புகார்தாரர்‌. இந்த எஃப்‌.ஐ.ஆரை 
எப்படியும்‌ வளைக்கலாம்‌. அது நிலையத்‌ தின்‌ 
அனுபவசாலிக்குக்‌ கைவந்த கலை. உதாரணமாக, 
ஆயுதங்களுடன்‌ கொலை மிரட்டல்‌ வழக்குக்கு 
செக்ஷன்‌ 506 (2) என்று பதிவுசெய்தால்‌ ஜாமீன்‌ 
கிடைக்காது. அதையே வெறும்‌ மிரட்டல்‌ என்று 
செக்ஷன்‌ 506 (0ல்‌ பதிவுசெய்தால்‌ ஸ்டேஷனில்‌ 
இருந்து கையை வீசிக்‌ கொண்டு வீட்டுக்குச்‌ 
சென்றுவிடலாம்‌. இப்படி ஒரு எண்ணை மாற்றி 


எழுதினாலே, வழக்கின்‌ மொத்த ஜாதகத்தையே 
மாற்றிவிடலாம்‌. 


கைதுக்கும்‌ காசு! 


பதிந்த எஃப்‌.ஐ.ஆர்‌. மீது குற்றம்சாட்டப்‌ 
பட்டவரைக்‌ கைதுசெய்யவும்‌ கைது செய்யாமல்‌ 
இருக்கவும்‌ பணத்தைத்‌ தண்ணீராகச்‌ செலவழிக்க 
வேண்டும்‌. புகார்தாரர்‌, குற்றம்சாட்டப்பட்டவர்‌ 
இருதரப்பில்‌ யாரிடம்‌ அதிக பேரம்‌ படிகிறதோ, 
அவருக்குச்‌ சாதகமாக நடவடிக்கை பாயும்‌. 
குற்றம்சாட்டப்பட்ட நபர்‌ முன்‌ ஜாமீனுக்கு 
விண்ணப்பித்தால்‌, அதை ஆட்சேபிக்காமல்‌ 
இருக்கவும்‌ பணம்‌ வேண்டும்‌. 


ரெக்கவரி ரீல்‌! 


மேற்கண்ட வகை வருமானம்‌ எல்லாம்‌ சட்டம்‌ - 
ஒழுங்கு போலீஸாருக்கு மட்டும்தான்‌. இவர்களுக்கு 
அன்றாட வருமானம்‌ என்றால்‌, குற்றப்‌ பிரிவு 
போலீஸாருக்கு இரண்டொரு மாதங்களுக்கு 
ஒருமுறைதான்‌ வருமானம்‌. ஆனால்‌, செம லம்ப்‌ 
வருமானம்‌. திருடு போன சொத்துகளை மோப்பம்‌ 
பிடித்து, துப்புத்‌ துலக்கி மீட்கும்‌ கடமைஆற்றும்‌ 
போலீஸாருக்கு ஒவ்வொரு வழக்கும்‌ புதையல்‌ 
வேட்டைதான்‌. 100 பவுன்‌ திருடு போய்விட்டதாகப்‌ 
புகார்‌ அளித்தால்‌, உடனே எஃப்‌.ஐ.ஆர்‌. போட 
மாட்டார்கள்‌. ஆனால்‌, உடனடியாக வியர்க்க 
விறுவிறுக்க தேடுதல்‌ வேட்டை நடத்துவார்கள்‌. 
எந்தத்‌ திருடன்‌, எந்த ஏரியாவில்‌, எந்த ஸ்டைலில்‌ 
தேட்டை போடுவான்‌ என்பதெல்லாம்‌ ஸ்டேஷன்‌ 
காவலர்களுக்கு அத்துப்படி. திருடனை அமுக்கிப்‌ 
பிடித்து, “சிறப்பு விசாரணை? மூலம்‌ நகையை எங்கே 
பணமாக்கினான்‌ என்று ஆதியோடு அந்தமாக 
உண்மையைக்‌ கறந்துவிடுவார்கள்‌. அண்ணா நகர்‌, 
அமைந்தகரை தொடங்கி ஆம்பூர்‌ வரை தான்‌ 
கைவரிசை காட்டிய இடங்களை அவன்‌ பட்டியல்‌ 


இடுவான்‌. அப்போது போலீஸ்‌ உண்மையில்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌? ஒவ்வொரு ஏரியா காவல்‌ 
நிலையத்திலும்‌ அவன்‌ மீது தனித்தனி எஃப்‌.ஐ.ஆர்‌. 
பதிவுசெய்து, ஒவ்வொரு எஃப்‌.ஐ.ஆருக்கும்‌ இறுதி 
அறிக்கை தயார்‌ செய்து, நீதிமன்றத்தில்‌ ஆஜர்படுத்தி 
தண்டனை வாங்கித்‌ தர வேண்டும்‌. அந்தந்த நிலைய 
விசாரணை அதிகாரி, அவரது எல்லையில்‌ 
திருடுபோன சொத்துகளை மீட்டு, நீதிமன்றம்‌ மூலம்‌ 
பாதிக்கப்பட்டவர்களுக்குத்‌ திருப்பித்‌ தர வேண்டும்‌. 
ஆனால்‌, உண்மையில்‌ என்ன நடக்கிறது? 
திருடன்‌ நகையை விற்ற நபர்களிடம்‌ அதட்டி மிரட்டி 
தங்கத்தை மீட்பார்கள்‌. இப்படி 10 வழக்குகளுக்கான 
மொத்த திருட்டுச்‌ சொத்தையும்‌ ஒன்றுதிரட்டினால்‌, 
200 பவுனுக்குக்‌ குறையாமல்‌ கிடைக்கும்‌. பிறகு, 
புகார்தாரரைக்‌ கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுவார்கள்‌. 


அந்தப்‌ பய எல்லாத்தையும்‌ வித்து 
சாப்புட்டுட்டான்‌. உங்களப்‌ பார்த்தா ரொம்பப்‌ 
பரிதாபமா இருக்கு. அதுவும்‌ அடுத்த மாசம்‌ 
பொண்ணுக்குக்‌ கல்யாணம்கிறீங்க... நாங்க வேணா 
ஒண்ணு செய்யறோம்‌. வேற கேஸ்ல கொஞ்சம்‌ நகை 
சிக்கி இருக்கு. அது முப்பது பவுன்‌ தேறும்‌. நீங்க ஒரு 
அமவுன்ட்‌ கொடுத்தா, அதை எடுத்து உங்களுக்குச்‌ 


சரிக்கட்டிடலாம்‌” என்பார்கள்‌. ஆட்களின்‌ 
வசதியைப்‌ பொறுத்து, லட்சங்களையோ 
ஆயிரங்களையோ பெற்றுக்‌ கொண்டு... கட்டக்‌ 


கடைசியாகத்தான்‌ எஃப்‌.ஐ.ஆர்‌. பதிவார்கள்‌. 100 
பவுனுக்கு 30 பவுன்‌ திருடுபோனதாகப்‌ பதிவுசெய்து... 
அதையும்‌ வெற்றிகரமாக மீட்டுக்‌ கொடுத்ததாக 
பத்திரிகையாளர்களை அழைத்துப்‌ பேட்டி 
கொடுப்பார்கள்‌. லாபம்‌, 170 பவுன்‌ ப்ளஸ்‌ சில 
லட்சங்கள்‌! நாம்‌ இதை நம்ப முடியாமல்‌ பழுத்த 
அனுபவம்‌ உள்ள சில கிரிமினல்‌ லாயர்களிடம்‌ 
விசாரித்தபோது, “இது அனைத்தும்‌ 100 சதவிகிதம்‌ 
உண்மைதான்‌!” என்றுஆமோதித்தார்கள்‌. அட... 


ஆண்டவா! 
ஏன்‌ இந்தக்‌ கொள்ளை? 


காவல்‌ நிலையங்களில்‌ ஏன்‌ இந்த அடாவடி 
வசூல்‌? இதில்‌ ஒரு சின்ன உண்மை என்ன 
வென்றால்‌, தங்கள்‌ சுயலாபத்‌ துக்கு மட்டுமே 
காவலர்கள்‌ இப்படி வசூல்‌ வேட்டை நடத்துவது 
இல்லை. காவல்‌ நிலையத்தின்‌ நிர்வாகச்‌ 
செலவினங்களைச்‌ சமாளிக்க இதைத்‌ தவிர வேறு 
வழியில்லை என்று நேர்மையாகச்‌ செயல்படும்‌ பல 
காவலர்களே சொல்கிறார்கள்‌. 


விசாரணைக்கு அழைத்து வரப்படும்‌ ஒரு நபர்‌, 
ஸ்டேஷனில்‌ இருக்கும்வரை அவருக்கு உணவு, காபி, 
டீ முதலிய அத்தனையும்‌ அந்தந்த காவல்‌ 
நிலையத்தின்‌ பொறுப்புதான்‌. இப்படி 
விசாரணைக்கு அழைத்து வரப்படும்‌ ஒரு நபரின்‌ 
மூன்று வேளை உணவுச்‌ செலவுக்கென அரசு 
வழங்கும்‌ தொகை 10 ரூபாய்‌ மட்டுமே. 


குற்றவாளியை விசாரணைக்காக 
நீதிமன்றத்துக்கு அழைத்துச்‌ செல்லுதல்‌, சம்பவம்‌ 
நடந்த இடத்துக்கு அழைத்துச்‌ செல்லுதல்‌ போன்ற 
போக்குவரத்துச்‌ செலவுக்கு அரசு பஸ்‌ கட்டணம்‌ 
மட்டுமே அரசின்‌ அளவுகோல்‌. 


விழிபிதுங்கும்‌ கூட்ட நெரிசவில்‌ நகரப்‌ 
பேருந்துகளில்‌ அக்யூஸ்டை அழைத்துச்‌ செல்ல 
முடியுமா? ஆட்டோ தான்‌ ஒரே வழி. கடைநிலைக்‌ 
காவலர்கள்‌ தங்கள்‌ கைக்காசு மூலம்தான்‌ அதைச்‌ 
சமாளிக்க வேண்டும்‌. 


இதைக்கூடச்‌ சமாளித்துவிடலாம்‌. ஆனால்‌, உயர்‌ 
அதிகாரிகள்‌ இழுத்துவிடும்‌ செலவுதான்‌ பலரை 
மூச்சு முட்ட வைக்கும்‌. உயர்‌ அதிகாரி துப்பு 
துலக்கவோ... மோப்பம்‌ பிடிக்கவோ ஏரியாவுக்கு 


வந்தால்‌, அந்த ஊரின்‌ நட்சத்திர ஹோட்டல்‌ அறை, 
அவரது போக்குவரத்துக்கு ஏ.சி. கார்‌, சாப்பாடு, சரக்கு 
முதல்‌ 'மேற்படி'ச்‌ செலவு வரை அனைத்துமே அந்தப்‌ 
பகுதியின்‌ காவல்‌ நிலையப்‌ பொறுப்புதான்‌. 


காவல்‌ நிலைய ஜீப்புக்கு அரசு மாதம்‌ ஒன்றுக்கு 
160 லிட்டர்‌ டீசல்‌ ஒதுக்கீடு செய்கிறது. இதை 
அந்தந்தப்‌ பகுதியில்‌ இருக்கும்‌ அரசு பெட்ரோல்‌ 
பங்க்குகளில்‌ நிரப்பிக்கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌, 
அந்த நிலையத்‌ தின்‌ உயர்‌ அதிகாரிகள்‌ தனது 
சொந்த வாகனத்துக்கு ஸ்டேஷன்‌ ஜீப்பின்‌ பதிவு 
எண்ணைக்‌ கொடுத்து எரிபொருள்‌ 
நிரப்பிக்கொள்வார்‌. அப்படியெனில்‌ ஸ்டேஷன்‌ 
ஜீப்புக்கு? ஏரியா பெட்ரோல்‌ பங்க்கில்‌ மாமூலுக்குப்‌ 
பதில்‌ டீசல்‌. இதுவும்‌ இன்ன பிறவுமாக அனுதினமும்‌ 
குவியும்‌ செலவுகளைச்‌ சமாளிக்கவே காவலர்‌ கள்‌ 
இப்படி வாய்ப்பு கிடைக்கும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ 
வசூல்‌ மேளா நடத்துவதாக நியாயம்‌ 
கற்பிக்கிறார்கள்‌. 


ஆனால்‌, அவர்கள்‌ சொல்லும்‌ கணக்குகளை 
எல்லாம்‌ கூட்டிக்‌ கழித்துப்‌ பார்த்தாலும்‌ அந்தச்‌ 
செலவுகளெல்லாம்‌ போலீஸார்‌ அழுக்கும்‌ 
கொள்ளையில்‌ ஒரு சதவிகிதம்கூட இல்லை. 


பட்டையைக்‌ கிளப்பும்‌ வசூல்‌ பேட்டை. 


சென்னையின்‌ பரபரப்பான இடத்தில்‌ 
அமைந்திருக்கும்‌ காவல்‌ நிலையத்தின்‌ நாள்‌ 
ஒன்றின்‌ “மேல்‌' வருமானமே இரண்டு, மூன்று 
லட்சங்களைத்‌ தொடும்‌. மற்ற நகரங்களில்‌ 
சராசரியாக நாள்‌ ஒன்றுக்கு லட்சத்துக்குக்‌ 
குறையாது. தமிழகம்‌ முழுக்க அப்படி வசூலில்‌ 
பட்டை கிளப்பும்‌ சில பேட்டைகள்‌ இங்கே... 


வணிக நிறுவனங்கள்‌ மற்றும்‌ 'அண்டர்கிரவுண்ட்‌ 
பஜார்‌'கள்‌ காரணமாக சென்னையில்‌ பூ மணக்கும்‌ 


ஸ்டேஷனும்‌ யானையே கவிழ்ந்த ஸ்டேஷனும்‌ 
வருமானத்தில்‌ நம்பர்‌ ஒன்‌. 


காஞ்சிபுரத்தில்‌ “கூடு வா” என்று அழைக்கும்‌ 
நிலையத்தின்‌ கட்டுப்பாட்டில்‌ வெளிநாட்டு கார்‌ 
நிறுவனங்களும்‌ ரியல்‌ எஸ்டேட்‌ தொழிலும்‌ 
களைகட்டுவதால்‌, அடிபிடி வருமானம்‌. மதுரை யில்‌ 
“இந்த'க்‌ காவல்‌ நிலையத்துக்கு மட்டும்‌ 'திடீர்‌ திடீர்‌” 
என யோகம்‌ அழுக்கும்‌. ஸ்டார்‌ ஹோட்டல்கள்‌, மது 
பார்கள்‌, பேருந்து நிலையம்‌ ஆகியவையே காரணம்‌. 
நெல்லையில்‌ காற்றாலை தொழில்‌ கொடிக்‌ கட்டிப்‌ 
பறக்கும்‌ “மான்‌' காவல்‌ நிலையத்தில்‌ கொட்டுது 
பணம்‌. சேலத்தில்‌ “பள்ளத்து' ஸ்டேஷன்‌, பெரிய 
மாரியம்மன்‌ லிமிட்டில்‌ இருக்கும்‌ இன்னொரு 
ஸ்டேஷனுக்கு வசூலில்‌ செம டஃப்‌ கொடுக்‌ கிறது. 
கோவையில்‌ ரெண்டு எழுத்து மேட்டில்‌ உள்ள 
ஸ்டேஷன்‌ காவலர்களின்‌ பாக்கெட்டில்‌ ஐந்நூறுக்குக்‌ 
குறைந்து கரன்ஸியைப்‌ பார்க்க முடியாது. 
திருப்பூரில்‌ வடக்கு பார்த்த திசைக்குத்தான்‌ மவுசு 
அதிகம்‌. 


காவல்‌ நிலையங்களைப்‌ பொறுத்தவரை யார்‌, 
எவராக இருந்தாலும்‌ காசேதான்‌ கடவுளடா! 


காக்கியும்‌ சில கையூட்டு உண்மைகளும்‌! 


தமிழக அரசியல்‌ களத்தையே மிகச்‌ சமீபத்தில்‌ 
உலுக்கிய கொலை வழக்கு அது. இப்போது வழக்கு 
விசாரணை இன்னொரு பிரிவு போலீஸாரிடம்‌ 
சென்றுவிட்டது. ஒருவேளை சி.பி.ஐ-க்கு வழக்கு 
செல்வதாக இருந்தால்‌, தடயம்‌, துப்பு, சாட்சி என 
எதையும்‌ விட்டுவைக்கக்‌ கூடாது என்று மேலிடத்தில்‌ 
இருந்தே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறதாம்‌. 

தென்‌ மாவட்டத்தின்‌ அதிமுக்கிய கனிம நிறுவன 
உரிமையாளரின்‌ மகன்‌ மீது மூன்று கிடுக்கிப்பிடி 
வழக்குகளைப்‌ பாய்ச்சத்‌ தயாரானது போலீஸ்‌. 


நேர்மையான அதிகாரி ஒருவர்‌ அந்தப்‌ பணிகளை 
முன்னெடுத்துச்‌ செய்த போதுதான்‌ தடாலடியாக 
இடமாற்றம்‌ செய்யப்பட்டார்‌. அவர்‌ ஊரை விட்டுக்‌ 
கிளம்பிய மறுநாளே, அந்த வழக்கை நீர்த்துப்‌ போகச்‌ 
செய்துவிட்டார்கள்‌. இதற்குக்‌ கனிம அதிபர்‌ செலவு 
செய்தது ஒன்றேகால்‌ கோடி! 


தமிழக முதல்வரே கடுமையாக அர்ச்சித்த அந்தத்‌ 
தென்‌ மாவட்டப்‌ புள்ளி, தற்போது மதுரை டு 
தொண்டி வரையிலான 80 கோடி மதிப்பு சாலை 
ஒப்பந்தப்‌ பணிகளைக்‌ கைப்பற்றியுள்ளார்‌. 
இதற்காக போலீஸ்‌ மற்றும்‌ ஆளும்‌ கட்சியினருக்கு 
மட்டும்‌ அவர்‌ வாரி இறைத்தது திட்ட மதிப்புத்‌ 
தொகையில்‌ 10 சதவிகிதமாம்‌. 


இன்றைய தேதியில்‌ அந்தச்‌ சாமியார்‌ தமிழக 
போலீஸாருக்குப்‌ பணம்‌ காய்க்கும்‌ மரம்‌. கடந்த 
மாதம்‌ சாமியாரின்‌ தென்‌ மாவட்ட ஆசிரமம்‌ முன்‌ 
நடந்த ஆர்ப்பாட்டத்தில்‌ சாமியாரின்‌ சிஷ்யர்கள்‌ 
வீசிய செருப்பு பெண்‌ போலீஸார்‌ மீது விழுந்தது. 
அதற்காக சாமியார்‌ மீது வழக்கு போடாமல்‌ இருக்க 
கைமாற்றப்பட்ட தொகை 17 லட்சமாம்‌. அதற்கு முன்‌ 
மிக நெருக்கடியான நேரத்தில்‌ சாமியார்‌ 
வெளிமாநிலத்தில்‌ இருந்து தென்‌ மாவட்டம்‌ வந்தார்‌. 
அப்போது அவரது லைனுக்கு வந்த தென்‌ மாவட்ட 
போலீஸார்‌, (வெளிமாநில போலீஸார்‌ உங்களைக்‌ 
கைதுசெய்ய அனுமதி கேட்டு காத்திருக்கிறார்கள்‌. 
அவர்களைத்‌ திசை திருப்பி அனுப்பலாமா 
அல்லதுஉங்களை பேக்‌ செய்து அவர்களிடம்‌ 
அனுப்பலமா?”' என்று கேட்டு இருக்கிறார்கள்‌. 
வெலவெலத்துப்‌ போன சாமி, உடனடியாக தனது 
காரில்‌ இருந்த பெட்டியில்‌ இருந்து 10 லட்சத்தை 
'ஹாட்‌ கேஷாக'க்‌ கொடுத்து அனுப்பினாராம்‌. பிறகு, 
தலைமறைவாகப்‌ பயணித்துத்‌ தன்‌ இருப்பிடம்‌ சேர்ந்‌ 
ததும்தான்‌ அவருக்குத்‌ தெரிந்ததாம்‌, வெளி மாநில 
போலீஸ்‌ யாரும்‌ தன்னைக்‌ கைது செய்ய வரவில்லை 


என்று. உலகத்துக்கே உட்டாலக்கடி வித்தை 
காட்டியவருக்கே டேக்கா கொடுத்தது அந்த ரணகள 
பூமி'யைச்‌ சேர்ந்தவர்களாகத்தான்‌ இருக்கும்‌. 


விலையும்‌ மிக அதிகமே! 


காவலர்கள்‌ அனைவருமே ஊழல்‌ புரிவது 
இல்லை. ஆனால்‌, காவல்‌ பணியை தங்கள்‌ உயிர்‌ 
மூச்சாக நினைத்துச்‌ செயல்படுபவர்கள்‌ சுமார்‌ 30 
சதவிகிதத்தினர்‌ மட்டுமே. அதுவும்‌ இன்றைய 
சூழலில்‌ நேர்மை என்பது உயர்‌ அதிகாரிகளுக்கு 
மட்டுமே, அதுவும்‌ ஓரளவுதான்‌ சாத்தியம்‌. ஒரு 
ஆய்வாளர்‌ தன்‌ அளவில்‌ மட்டுமே நேர்மையாக 
இருக்க முடியும்‌. மற்றபடி தனது காவல்‌ நிலைய 
எல்லைக்குள்‌ போலீஸார்‌ மாமூல்‌ வசூலிப்பதைத்‌ 
தடுக்க முடியாது. ஏனெனில்‌, அந்தப்‌ பணம்தான்‌ ஒரு 
காவல்‌ நிலையத்தை நிர்வகிக்கும்‌ என்கிற யதார்த்த 
உண்மை அவருக்குப்‌ புரிந்திருக்கும்‌. 


போலீஸாருக்கு டூட்டி நேரம்‌ எல்லாம்‌ எதுவும்‌ 
கிடையாது. 24 மணி நேரமும்‌ வேலை நேரம்தான்‌. 
காவல்‌ நிலைய ஆட்களின்‌ எண்ணிக்கையைப்‌ 
பொறுத்து, அவர்களுக்குள்‌ வேலை நேரத்தைப்‌ 
பிரித்துக்கொண்டு தூக்கம்‌, சாப்பாடு மற்றும்‌ 
குடும்பத்துக்கு மிகச்‌ சொற்ப நேரத்தை 
ஒதுக்கிக்கொள்வார்‌ கள்‌. காக்கிச்‌ சட்டையின்‌ 
கம்பீரத்துக்கும்‌ அங்கீகாரத்துக்கும்‌... அதற்கு மேல்‌ 
கிடைக்கும்‌ வருமானத்துக்கும்‌ இவர்கள்‌ கொடுக்கும்‌ 
விலையும்‌ மிக அதிகமே. 


-டி.எல்‌.சஞ்சீவிகுமார்‌ 


பொ. ரத்தினம்‌ : மதராசி 
வக்கீல்‌ 
THURSDAY, SEPTEMBER 27, 2012 


களத்தில்‌ இறங்கி மக்களுடன்‌ இணைந்து 
செயல்படும்‌ ஒரு சமூகப்‌ போராளியின்‌ எழுத்திலும்‌ 
பேச்சிலும்‌ செயலிலும்‌ ஒருபோதும்‌ “நான்‌” என்பது 
துருத்திக்கொண்டு நிற்காது. எந்தச்‌ சூழலிலும்‌ 
அவர்கள்‌ தங்களை முன்னிலைப்படுத்துவது 
இல்லை. 68 வயதாகும்‌ வழக்கறிஞர்‌ பொ.ரத்தினம்‌ 
அப்படி ஓர்‌ அற்புதம்‌! 

மணிக்கணக்காகப்‌ பேசினாலும்‌ உரையாட லில்‌ 
ஓர்‌ இடத்தில்கூட “நான்‌' என்று ஒரு தடவைகூட 
உச்சரிக்க மாட்டார்‌. திருமணம்கூடச்‌ 
செய்துகொள்ளாமல்‌ கடந்த 45 ஆண்டுகளாக 
ரத்தினம்‌ ஆற்றி வரும்‌ களப்‌ பணிகள்‌... ஆர்வம்‌ 
உள்ள எல்லோருக்கும்‌ அரிச்சுவடி. மேலவளவு 
படுகொலை, அத்தியூர்‌ விஜயா, மனித மலத்தை 
வாயில்‌ திணித்த திண்ணியம்‌ வன்கொடுமை... 
இப்படி ஒடுக்குமுறைகள்‌ நிகழும்‌ இடங்களில்‌ 
இவரைக்‌ காணலாம்‌. நைந்த செருப்பு, ஒரு பழைய 
சூட்கேஸ்‌... இவைதான்‌ ரத்தினத்தின்‌ உடைமைகள்‌. 
இவற்றோடு நீதிக்கான நீண்ட பயணத்தை நிகழ்த்தும்‌ 
மனிதர்‌. 


விருத்தாசலத்தில்‌ முருகேசன்‌ என்ற தலித்‌ 
பையன்‌, கண்ணகி என்ற வன்னியர்‌ பெண்ணைக்‌ 


காதலிக்கிறார்‌. வீட்டில்‌ சம்மதிக்க மாட்டார்கள்‌ 
என்பதால்‌ ரகசியமாகப்‌ பதிவுத்‌ திருமணம்‌ செய்து, 
அந்தப்‌ பெண்ணைத்‌ தன்‌ உறவினர்‌ வீட்டில்‌ 
தங்கவைக்கிறார்‌. பெண்ணைக்‌ காணவில்லை 
என்றதும்‌ தேடுகின்றனர்‌. முருகேசன்‌ மீது சந்தேகம்‌ 
வந்து, அடித்துச்‌ சித்ரவதை செய்கிறார்‌ கள்‌. அவர்‌ 
வலியைப்‌ பொறுத்துக்கொண்டு, எனக்குத்‌ 
தெரியாது” என்கிறார்‌. உடனே, நெய்வேலி நிலக்கரி 
நிறுவனம்‌ தோண்டிவைத்திருந்த 300 அடி ஆழக்‌ 
குழிக்குள்‌ முருகேசனைக்‌ கயிற்றில்‌ கட்டித்‌ 
தலைகீழாகத்‌ தொங்கவிடுகின்றனர்‌. உயிர்‌ பயத்தில்‌ 
உண்மையைச்‌ சொல்கிறார்‌. உடனே, உறவினர்கள்‌ 
சென்று கண்ணகியை அழைத்து வருகிறார்கள்‌. 
அந்த இடைவெளியில்‌ ஊரில்‌ விறகுகள்‌ அடுக்கி 
எரிப்பதற்கு மயானம்‌ தயார்‌ செய்யப்படுகிறது. 
பெண்ணை அழைத்து வந்தது முருகேசனின்‌ 
சித்தப்பா. அவரை ஒரு மரத்தில்‌ கட்டிவைத்துவிட்டு, 
மற்றவர்கள்‌ சேர்ந்து முருகேசனுக்கும்‌ கண்ணகிக்கும்‌ 
வாயில்‌ விஷத்தை ஊற்றுகின்றனர்‌. அவர்கள்‌ 
குடிக்காமல்‌ துப்பவே, காதில்‌ விஷத்தை ஊற்றி 
இருவரையும்‌ கொல்கிறார்கள்‌. கண்ணகியை மட்டும்‌ 
வன்னியர்‌ சுடுகாட்டில்‌ எரித்துவிட்டு, முருகேசனை 
வேறு ஓர்‌ இடத்தில்வைத்து எரிக்கிறார்கள்‌. 
எல்லாவற்றையும்‌ வேடிக்கை பார்த்த கூட்டம்‌ 
கலைந்து செல்கிறது. எதுவுமே நடக்காததுபோல 
அடுத்த நாளில்‌ இருந்து இயல்பு வாழ்க்கையை வாழ 
ஆரம்பிக்கிறார்கள்‌. 


இது ஏதோ கற்காலத்தில்‌ நடந்தது அல்ல. சில 
வருடங்களுக்கு முன்பு நம்‌ தமிழ்நாட்டில்‌ நடந்தது 
தான்‌. முருகேசனும்‌ கண்ணகியும்‌ செய்த தவறு 
என்ன? காதலிப்பதும்‌ திருமணம்‌ செய்துகொள்வதும்‌ 
அவ்வளவு பெரிய குற்றமா? முருகேசன்‌ 
இன்ஜினியரிங்‌ படித்தவர்‌. கண்ணகி பி.காம்‌. 
படித்தவர்‌. ஒரு கிராமப்புற தலித்‌ குடும்பத்துப்‌ 
பையன்‌ இன்ஜினீயரிங்‌ வரை படிப்பது அத்தனை 


சாதாரண காரியம்‌ அல்ல. கடைசியில்‌ சாதி வெறி 
முருகேசனைக்‌ காவு வாங்கிவிட்டது. படித்துவிட்டால்‌ 
சாதி இழிவு நீங்கிவிடும்‌ என்று சொல்வது எத்தனை 
அபத்தமானது?” - ரத்தினத்தின்‌ குரலில்‌ கோபம்‌ 
தெறிக்கிறது. 


தமிழ்நாட்டு தலித்துகள்‌ மீதான மிக மோசமான 
அடக்குமுறைக்குச்‌ சான்றாக இருக்கும்‌ சம்பவம்‌ 
மேலவளவு முருகேசன்‌ படுகொலை. 
தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட மேலவளவு 
ஊராட்சியில்‌ தலைவர்‌ பதவிக்குப்‌ போட்டியிட்டதும்‌ 
வெற்றிபெற்றதும்தான்‌ முருகேசன்‌ செய்த ஒரே தவறு. 
விளைவு... உள்ளூர்‌ ஆதிக்கச்‌ சாதி வெறியர்களால்‌ 
முருகேசனும்‌ இன்னும்‌ ஐந்து தலித்துகளும்‌ 
பட்டப்பகலில்‌ பேருந்தை வழி மறித்து வெட்டிக்‌ 
கொல்லப்பட்டார்கள்‌. வெட்டி எடுக்கப்பட்ட முருகேச 
னின்‌ தலையை ஒரு கிலோ மீட்டர்‌ தள்ளி 
வீசினார்கள்‌. மொத்த இந்தியாவையும்‌ அதிரவைத்த 
இந்தப்‌ படுகொலையில்‌ தலித்‌ மக்களுக்காகக்‌ களம்‌ 
இறங்கி உச்ச நீதிமன்றம்‌ வரையிலும்‌ சட்டப்‌ 
போராட்டம்‌ நடத்தி 17 பேருக்கு ஆயுள்‌ 
தண்டனையை உறுதி செய்தவர்‌ ரத்தினம்‌. தற்போது 
மதுரையில்‌ இருந்து செயல்படும்‌ இவரது சொந்த ஊர்‌ 
நாமக்கல்‌ மாவட்டம்‌, திண்டமங்கலம்‌ என்ற கிராமம்‌. 


“என்‌ அப்பா ஒரு சிறு விவசாயி. திருச்சி தேசியக்‌ 
கல்லூரியில்‌ பி.காம்‌. படித்தேன்‌. பாடப்‌ புத்தகம்‌ தவிர 
மற்ற புத்தகங்கள்‌ படிக்கப்‌ படிக்க... மக்களுக்காக 
வேலை பார்க்க வேண்டும்‌ என்ற ஆசை வந்தது. 
வீட்டில்‌ என்னை எம்‌.பி.பி.எஸ்‌. படிக்கவைக்க 
ஆசைப்பட்டார்கள்‌. எனக்குச்‌ சட்டம்‌ படிக்க ஆசை. 


'இரண்டையும்‌ படித்துவிட்டு மக்களுக்காக 
உழைப்போம்‌” என்ற எண்ணத்தில்‌ சென்னைக்கு 
சட்டம்‌ படிக்கப்‌ போனேன்‌. அங்கு சமூக 


அக்கறையுடன்‌ செயல்படும்‌ பல தோழர்கள்‌, 
அமைப்புகளின்‌ தொடர்பு கிடைத்தது. நிறையப்‌ 


பேசுவோம்‌, எழுதுவோம்‌. புது நிலவு' என ஒரு 
பத்திரிகை நடத்தினோம்‌. பாக்கெட்‌ சைஸில்‌ “சுட்டி' 
என்ற பத்திரிகை நடத்தி, அது 22 ஆயிரம்‌ பிரதிகள்‌ 
விற்றது. 

சட்டக்‌ கல்லூரியில்‌ தமிழில்‌ பாடத்திட்டம்‌ 
கொண்டுவரச்‌ சொல்லி சட்டமன்றத்தில்‌ போய்ப்‌ 
போராடினோம்‌. உடனே, அப்போது முதல்வராக 
இருந்த கருணாநிதி, “தமிழில்‌ பாடம்‌ நடத்தப்படும்‌. 
ஆனால்‌, தேர்வுகள்‌ ஆங்கிலத்தில்‌ நடக்கும்‌” என்றார்‌. 
எவ்வளவு சூழ்ச்சி பாருங்கள்‌?! மறுபடியும்‌ அதற்குப்‌ 
போராடி தமிழிலேயே தேர்வும்‌ எழுதலாம்‌ என 
அறிவிக்கவைத்தோம்‌. 


குடிசைப்‌ பகுதிகளை 
அப்புறப்படுத்தப்படுவதற்கு எதிராக வேலைகள்‌ 
பார்த்தோம்‌. இப்போது வள்ளுவர்‌ கோட்டம்‌ இருக்கும்‌ 
இடம்‌ ஒரு குடிசைப்‌ பகுதிதான்‌. 


கல்லூரி முடிந்ததும்‌ வீட்டில்‌ திருமணப்‌ பேச்சு 
நடத்தினார்கள்‌. “நான்‌ சொத்து சேர்க்கும்‌ வக்கீல்‌ 
கிடையாது. நான்‌ இப்படித்தான்‌ இருப்பேன்‌. 
யாராவது சம்மதித்தால்‌ திருமணம்‌ 
செய்துகொள்கிறேன்‌” என்று சொல்லிவிட்டேன்‌. 


அதன்‌ பிறகு, தருமபுரி பகுதியில்‌ வால்டர்‌ 
தேவாரத்தின்‌ மோசமான மனித உரிமை மீறல்‌ 
களுக்கு எதிராக வேலை பார்த்தோம்‌. பல வழக்குகள்‌, 
போலீஸ்‌ அடக்குமுறைகளுக்கு எதிரான 
போராட்டங்கள்‌ என மாநிலம்‌ முழுவதும்‌ சுற்றித்‌ 
திரிந்தேன்‌. பிறகு, நண்பர்கள்‌ அழைப்பின்‌ பெயரில்‌ 
குஜராத்‌ துக்குச்‌ சென்றேன்‌. அங்கு, பரோடாவுக்கும்‌ 
சூரத்துக்கும்‌ நடுவே ப்ரூச்‌ மாவட்டத்தில்‌ ஒரு மலைக்‌ 
கிராமத்தில்‌ பழங்குடி மக்களிடையே 


வேலை பார்த்தோம்‌. காவல்‌ துறையும்‌ வனத்‌ 
துறையும்‌ சேர்ந்துகொண்டு பழங்குடி மக்கள்‌ மீது 


விருப்பம்போல பொய்‌ வழக்குகளைப்‌ 
போடுவார்கள்‌. ஒருமுறை, புதிதாகத்‌ திருமணம்‌ 
முடித்திருந்த ஒரு பழங்குடிப்‌ பெண்ணைக்‌ காவல்‌ 
துறையினரும்‌ வனத்‌ துறையினரும்‌ சேர்ந்து 
பாலியல்‌ வன்முறைக்கு உள்ளாக்கிவிட்டார்கள்‌. 


அடிமைகளைப்‌ போல ஓஒடுக்கப்பட்டுஇருந்த 
பழங்குடி மக்களுக்கு, இதற்கு எதிராகப்‌ போராடி 
நியாயம்‌ பெறலாம்‌ என்று நம்பிக்கை தந்து, உச்ச 
நீதிமன்றத்தில்‌ வழக்கு பதிந்தோம்‌. அந்த வழக்கு 
குஜராத்திலும்‌ டெல்லியிலும்‌ பெரிய அளவுக்குப்‌ 
பேசப்பட்டது. என்னை மதராசி வக்கீல்‌' என்று 
சொன்னார்கள்‌. ஐந்து போலீஸ்காரர்களுக்கு 10 
வருடங்கள்‌ தண்டனை வாங்கிக்கொடுத்தோம்‌. 
நான்கு வருடங்கள்‌ குஜராத்தில்‌ இருந்துவிட்டு 
மறுபடியும்‌ தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டேன்‌!” 
நினைவுகள்‌ அழைத்துச்‌ செல்லும்‌ திசையில்‌, 
ஒன்றுடன்‌ ஒன்று தொடர்புபடுத்திப்‌ பேசிக்கொண்டே 
போகிறார்‌ ரத்தினம்‌. 


2? 


நம்‌ நாட்டின்‌ சாதிய அமைப்பு, ஒன்றின்‌ மேல்‌ 
ஒன்றாக அடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா 
சாதிக்காரர்களும்‌ தனக்கும்‌ கீழே ஒரு சாதி இருப்பதை 
நினைத்துப்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. ஆனால்‌, 
ஒட்டுமொத்தமாகச்‌ சாதி ஒழிந்தால்தான்‌ அந்த இழிவு 
போகுமே தவிர, தனக்கு மேலே இருக்கும்‌ சாதி 
ஆதிக்கத்தை மட்டும்‌ தனியே ஒழிக்க முடியாது. 
இப்போது உள்ள ஒடுக்கப்பட்டோர்‌ கட்சிகள்‌ 
எல்லாமே, தலித்‌ மக்களை வைத்து அரசியல்‌ செய்து 
பிழைக்கின்றன. உண்மையில்‌ அந்தக்‌ கட்சிகள்‌ சாதி 
இருப்பதை விரும்புகின்றன. சாதி ஒழிந்துவிட்டால்‌, 
அவர்களால்‌ பிழைக்க முடியாது. தலித்துகளின்‌ 
வாயில்‌ மனித மலத்தைத்‌ திணித்த திண்ணியம்‌ 
வழக்கில்‌ குறைந்தபட்சத்‌ தண்டனையோடு 


குற்றவாளிகள்‌ வெளியே வந்துவிட்டனர்‌. அதற்கு 
எதிரான மேல்‌ முறையீடு செய்ய தலித்‌ அமைப்புகளே 
முட்டுக்கட்டை போட்டுவிட்டன. இத்தகைய பிழைப்பு 
வாதக்‌ கட்சிகளை அரசியல்‌ அரங்கில்‌ இருந்து 
அப்புறப்படுத்த வேண்டும்‌. இந்த அரசியல்‌ 
கிரிமினல்களை ஒழித்துக்கட்டி, மக்களின்‌ மீது 
உண்மையான கரிசனம்‌ உள்ள புதிய அரசியல்‌ 
இயக்கம்‌ ஒன்றை உருவாக்க வேண்டும்‌. அப்படி ஒரு 
தன்னலமற்ற அமைப்புக்காக மக்கள்‌ 
காத்திருக்கிறார்கள்‌” என்கிற ரத்தினம்‌, மாநிலம்‌ 
முழுவதும்‌ உள்ள சமூக அக்கறையுள்ள 
வழக்கறிஞர்களை ஒருங்கிணைத்து “சமூக நீதி 
வழக்கறிஞர்கள்‌ மையம்‌” என்ற பெயரில்‌ 
செயல்படுகிறார்‌. “புத்தர்‌ பாசறை”, “சாதி ஆதிக்க 
எதிர்ப்புக்‌ கூட்டமைப்பு' போன்றவை யும்‌ இவர்‌ 
உருவாக்கியவையே. 


ரத்தினத்தின்‌ நீதிமன்ற நடவடிக்கைகள்‌ புகழ்‌ 
பெற்றவை. நீதிமன்றங்களையும்‌ நீதிபதிகளை யும்‌ 
வழக்கு நடக்கும்போதே நேருக்கு நேர்‌ விமர்சிப்பார்‌. 
ஆனாலும்‌ இதுவரை “நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு” 
இவர்‌ மீது பாய்ந்தது இல்லை. 


“ஏனெனில்‌ உண்மை என்‌ பக்கம்‌ இருக்கிறது. 
என்னை ஒன்‌ மேன்‌ ஆர்மி' என்பார்கள்‌. நான்‌ 
ஜூனியர்கள்‌ வைத்துக்கொள்வது இல்லை. 
கூட்டத்தைத்‌ திரட்டுவது இல்லை. உண்மையை 
மட்டுமே சொல்கிறேன்‌. அச்சம்‌ இல்லாமல்‌ 
சொல்கிறேன்‌. எதற்கு அஞ்ச வேண்டும்‌? “தலித்துகள்‌ 
எல்லாம்‌ ஃப்ராடுகள்‌” என்று ஓப்பன்‌ கோர்ட்டில்‌ ஒரு 
நீதிபதி சொல்கிறார்‌. அவருக்கே அச்சம்‌ இல்லை. நாம்‌ 
எதற்குப்‌ பயப்பட வேண்டும்‌? நீதிபதிகள்‌ எல்லோரும்‌ 
மக்கள்‌ ஊழியர்கள்தான்‌. நமது வரிப்‌ பணத்தில்தான்‌ 
அனைவரும்‌ சம்பளம்‌ வாங்குகிறார்கள்‌. ஆனால்‌, 
நீதிமன்றங்கள்பற்றிய மிகையான பெருமிதமும்‌ 
அச்சமும்‌ மக்களுக்கு இருக்கிறது. நீதிபதி 


கிருஷ்ணய்யர்‌ ஓய்வுபெறும்போது, “நான்‌ நிறையத்‌ 
தவறுகள்‌ செய்துவிட்டேன்போல்‌ இருக்கிறது. 
நீதிமன்றத்தின்‌ மீது மக்களுக்குப்‌ பெரிய 
நம்பிக்கையை உருவாக்கிவிட்டேன்‌” என்று 
வருத்தப்பட்டுச்‌ சொன்னார்‌. மக்களின்‌ நம்பிக்கை 
ஒரு பக்கம்‌ இருக்க... 90 சதவிகித வழக்கறிஞர்களே 
இன்னமும்‌ “மை லார்டு” என்றுதான்‌ சொல்கிறார்கள்‌. 
நீதிபதிகள்‌ அதை விரும்பவில்லை என்றாலும்‌ 
வக்கீல்கள்‌ கைவிட மறுக்கிறார்கள்‌. நாம்‌ இவை 
அனைத்தையும்‌ கடந்துதான்‌ பாதிக்கப்படும்‌ 
மக்களுக்கான நீதியைப்‌ பெற வேண்டி இருக்கிறது!” 


-பாரதி தம்பி 


மிகவும்‌ இழிவானதோர்‌ 
மரண தண்டனை 
செயலாக்கம்‌ - டி. ஆர்‌. 
அந்தியருஜினா 


SUNDAY, MARCH 3, 2013 


ஒருவரை பல வருடங்களாக காவலில்‌ வைத்த 
பிறகு தூக்கிலிடுவது மனிதத்‌ தன்மையற்ற செயல்‌ 
என்ற உச்ச நீதிமன்றம்‌ மற்றும்‌ உலகெங்கிலும்‌ உள்ள 
நீதிமன்றங்களின்‌ பார்வையை அப்சல்‌ குருவின்‌ 
மரண தண்டனையை நிறைவேற்றியதில்‌, அரசு 
வேண்டுமென்றே அலட்சியம்‌ செய்துள்ளது. 


2013 பிப்ரவரி 9ம்‌ நாள்‌ நடந்த அப்சல்‌ குருவின்‌ 
தூக்கு தண்டனை நிறைவேற்றம்‌ இந்திய அரசின்‌ 
மனித தன்மையற்ற நடவடிக்கை. 2005 ஆகஸ்ட்‌ 4ம்‌ 
நாள்‌, உச்ச நீதிமன்றம்‌ அப்சல்‌ குருவிற்கு மரண 
தண்டனை தீர்ப்பிடப்பட்டு ஏழு ஆண்டுகள்‌ 
கழித்தும்‌, 2006 நவம்பர்‌ 8ம்‌ நாள்‌ அவரது கருணை 
மனு குடியரசு தலைவருக்கு அனுப்பப்பட்டு ஆறு 
ஆண்டுகள்‌ கழித்தும்‌ அவர்‌ தூக்கிலிடப்பட்டார்‌. 
இடைப்பட்ட காலத்தில்‌ அவரும்‌ அவரது 
குடும்பத்தினரும்‌ அவரது விதி என்னவாக அமையும்‌ 
என்று எண்ணி அனுதினமும்‌ மிகுந்த 
மனவேதனைகுள்ளானர்‌. இந்த நிலையானது உச்ச 


நீதிமன்றத்தாலும்‌, நாகரீகமடைந்த நாடுகளாலும்‌ 
கண்டிக்கப்படுகிறது. காலங்கடந்து மரண 
தண்டனை நிறைவேற்றுதல்‌ குறித்து நீதிமன்றத்தில்‌ 
இதர வழக்குகளில்‌ நேர்ந்துள்ளது போல்‌, 
இவ்வழக்கும்‌ நீதித்துறை பரிசீலனைக்கு போய்‌ 
விடக்கூடாது என்பதற்காக, ஆறு ஆண்டுகள்‌ 
கழித்து 2013 பிப்ரவரி 3ம்‌ நாள்‌ அப்சல்‌ குருவின்‌ 
கருணை மனு குடியரசு தலைவரால்‌ 
நிராகரிக்கப்பட்டது, வேண்டுமென்றே அவரது 
குடும்பத்தினருக்கு தெரிவிக்காமல்‌ விடப்பட்டது. 
கருணை மனு நிராகரிக்கப்பட்ட ஓரிரு நாட்களில்‌ 
அவரது குடும்பத்தினருக்குக்‌ கூட அறிவிக்காமல்‌ 
இரகசியமாக 2013 பிப்ரவரி 9ம்‌ நாள்‌ மரண 
தண்டனை நிறைவேற்றப்பட்டதுடன்‌, அதே அளவு 
இரகசியத்துடன்‌ அவரது உடல்‌ புது தில்லி, திகார்‌ 
சிறையில்‌ புதைக்கப்பட்டது. 


ஆறு ஆண்டுகள்‌ 


தனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை 
மன்னிக்கவோ, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவோ 
குடியரசு தலைவருக்கு மனு செய்வது, இந்திய 
அரசியலமைப்பு சாசனத்தின்‌ சரத்து 72ன்‌ படி, ஒரு 
தண்டனை கைதியின்‌ உரிமையாகும்‌. மேலும்‌ அந்த 
மனுவானது நிராகரிக்கப்படாத வரை அவருக்கு 
தண்டனையை நிறைவேற்ற முடியாது. இந்திய 
அரசியலமைப்பு சாசனத்தின்‌ சரத்து 72ன்‌ கீழான 
மனுவை அரசின்‌ உதவி அல்லது அறிவுரை 
ஏதுமின்றி குடியரசு தலைவர்‌ தனது சுய 
விருப்புரிமையின்‌ அடிப்படையில்‌ முடிவுக்கு 
கொண்டு வர முடியாது என்று 1989ம்‌ ஆண்டில்‌ 
கெஹர்‌ சிங்‌ வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ 
தீர்ப்பிட்டுள்ளது. இங்கு முக்கியமான கேள்வி 
என்னவென்றால்‌ குடியரசு தலைவருக்கு அப்சல்‌ குரு 
மனு செய்து ஆறு ஆண்டுகள்‌ கடந்து போன சூழலில்‌, 
காலங்கடந்து தாமதமாக மரண தண்டனை 


நிறைவேற்றப்படலாமா என்பது தான்‌. 


அப்சல்‌ குருவிற்கு மரண தண்டனை 
நிறைவேற்ற வேண்டும்‌ என்ற கோரிக்கையை 
எழுப்பிய பாரதீய ஜனதா கட்சி, எதிர்வரும்‌ 
தேர்தலின்போது இப்பிரச்சனையை மீண்டும்‌ 
எழுப்பும்‌ என்பதால்‌ அப்சல்‌ குருவின்‌ கருணை மனு 
அரசியல்‌ பிரச்சனை ஆனது. குடியரசு தலைவரிடம்‌ 
உள்ள மனுவை, அரசு முடிவுக்கு கொண்டுவராதது 
தனது சொந்த அரசியல்‌ நோக்கத்திற்காகவே ஆகும்‌. 
எதார்த்தத்தில்‌ கடந்த 2006 முதல்‌ 2008 வரையிலான 
காலகட்டத்தில்‌ டெல்லி அரசாங்கத்திற்கு 
அனுப்பப்பட்ட அப்சல்‌ குரு தொடர்பான 
கோப்புகளை வேண்டுமென்றே தாமதப்படுத்த 
அப்போதைய உள்துறை அமைச்சர்‌ 
அறிவுறுத்தினார்‌. 2008ம்‌ ஆண்டு, அப்சல்‌ குரு 
அவரது மன வருத்தத்தின்‌ காரணமாக, ஒரு 
நேர்காணலின்‌ போது, “இந்தியாவின்‌ அடுத்த 
பிரதமராக எல்‌. கே. அத்வானி வர வேண்டும்‌ என்று 
நான்‌ மெய்யாகவே விரும்புகிறேன்‌ ஏனெனில்‌ அவர்‌ 
ஒருவரால்‌ மட்டுமே என்னை தூக்கில்‌ போட 
முடிவெடுக்க முடியும்‌. குறைந்த பட்சம்‌ எனது 
வலியும்‌, அனுதின வேதனைகளும்‌ அப்படியாவது 
முடிவுக்கு வரட்டும்‌” என்று கூறினார்‌. 


உச்ச நீதிமன்ற கீர்ப்பைத்‌ 
தொடர்ந்து 2012 நவம்பர்‌ 21ம்‌ நாள்‌ தீவிரவாதி 
அஜ்மல்‌ கசபுக்கு மரண தண்டனை 


நிறைவேற்றப்பட்டவுடனே, அப்சல்‌ குருவை தூக்கில்‌ 
போட வேண்டும்‌ என்ற தங்களது கோரிக்கையை 
எதிர்கட்சியினர்‌ மீண்டும்‌ எழுப்ப ஆரம்பித்தார்கள்‌. 
எதிர்க்கட்சிகள்‌ இச்சூழலை தங்கள்‌ நலனுக்காக 
பயன்படுத்துவதை தவிர்க்கும்‌ விதமாக அரசு 
நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தது. கசாப்‌ 
ரகசியமாக தூக்கிலிடப்பட்டதை முன்மாதிரியாக 
கொண்டு அதே போல ரகசியமாக அப்சல்‌ குருவிற்கும்‌ 


தூக்கு தண்டனை 
நிறைவேற்றப்பட்டது. 2012 நவம்பர்‌ 15 அன்று 

குடியரசு தலைவர்‌ பிரணாப்‌ முகர்ஜி, அப்சல்‌ 
குருவின்‌ கருணை மனுவை மீண்டும்‌ பரிசீலனை 


செய்ய அவரது கோப்புகளை உள்துறை 
அமைச்சரகத்திற்கு திரும்ப அனுப்பினார்‌. அந்த 
மனுவை 2013 ஜனவரி 23 அன்று உள்துறை 


அமைச்சகம்‌ தள்ளுபடி செய்ய பரிந்துரைத்ததை 
தொடர்ந்து 2013 பிப்ரவரி 3ம்‌ நாள்‌ அன்று குடியரசு 
தலைவர்‌ அந்த மனுவை நிராகரித்தார்‌. அந்த 


நிராகரிப்பினை தொடர்ந்து உள்துறை 
அமைச்சர்‌ 2013 பிப்ரவரி 4ம்‌ நாள்‌ தண்டனையை 
அமல்படுத்தி, ஐந்து நாட்களுக்கு 


பிறகு, 2013 பிப்ரவரி 9ம்‌ நாள்‌ அதிகாலையில்‌ அப்சல்‌ 
குரு தூக்கிலிடப்பட்டார்‌. 


அப்சல்‌ குருவின்‌ மரண தண்டனை 
நிறைவேற்றம்‌ காலங்கடந்து போனதால்‌ அவரும்‌ 
அவரது குடும்பத்தினரும்‌ என்ன நடக்குமோ என்ற 
அச்சத்திற்கும்‌ மன வேதனைக்கும்‌ உள்ளானார்கள்‌. 
உச்ச நீதிமன்றம்‌ பல்வேறு வழக்குகளில்‌ 
உத்தரவாதப்படுத்தியுள்ள சட்டத்தை இதன்‌ மூலம்‌ 
அரசு மீறியுள்ளது. 1974ம்‌ ஆண்டில்‌ எடிக்மா அனமா 
எதிர்‌ ஆந்திர பிரதேச அரசு எனும்‌ வழக்கின்‌ தீர்ப்பில்‌, 
நீதியரசர்‌ கிருஷ்ணய்யர்‌ “சிறையிலுள்ள தண்டனை 
கைதிகளை ஆண்டுக்கணக்காக சூழ்ந்து கொள்ளும்‌ 
பயத்தையும்‌ பீதியையும்‌” பற்றி குறிப்பிடுகிறார்‌. டி. 
வி. வைதீஸ்வரன்‌ எதிர்‌ தமிழ்நாடு அரசு எனும்‌ 
வழக்கில்‌ 1983ம்‌ ஆண்டு நீதியரசர்‌ சின்னப்ப ரெட்டி, 
காலங்கடந்து மரண தண்டனை நிறைவேற்றுவது 
மனிதத்தன்மையற்ற விளைவை கொண்டது மற்றும்‌ 
ஒருவரது உயிரை நியாயமற்ற, முறையற்ற, 
அநியாயமான முறையில்‌ பறிப்பதால்‌, 
அரசியலமைப்பு சாசனம்‌, சரத்து 21ன்‌ கீழ்‌ 
உத்தரவாதப்படுத்தியுள்ள அடிப்படை உரிமைக்கு 
குந்தகம்‌ விளைவிக்கிறது என்று கூறியுள்ளார்‌. 


மேலும்‌ அவர்‌ காலங்கடந்த தண்டனை நிறைவேற்றம்‌ 
குறித்து பிரிவி கவுன்சில்‌ வழங்கியுள்ள தீர்ப்பில்‌, 
“மாறி மாறி வரும்‌ நம்பிக்கை மற்றும்‌ ஏமாற்றத்தின்‌ 
துயரம்‌, நிலையின்மையின்‌ வேதனை மற்றும்‌ இவை 
ஒரு நபரின்‌ உடல்‌, மனது மற்றும்‌ உணர்வுகளின்‌ மீது 
செலுத்தும்‌ தாக்கம்‌ ஆகியவற்றை கணக்கில்‌ 
கொள்ள வேண்டும்‌” என்று கூறுகிறார்‌. 


குற்றவாளிகளுக்கும்‌, அவரது 
குடும்பத்தினருக்கும்‌ மன வேதனை 


1983 ஆம்‌ ஆண்டில்‌, ஷேர்‌ சிங்‌ எதிர்‌ பஞ்சாப்‌ 
மாநில அரசு எனும்‌ வழக்கில்‌, நீதிமன்றம்‌ மேற்கண்ட 
அதே மேற்கோள்களை மீண்டும்‌ உறுதி செய்தது. 
மேலும்‌ 1989ம்‌ ஆண்டில்‌ திரிவேணி பேன்‌ எதிர்‌ 
குஜராத்‌ மாநில அரசு எனும்‌ வழக்கில்‌ உச்ச 
நீதிமன்றத்தின்‌ அரசியல்‌ சாசன பெஞ்ச்‌, தாமதமாக 
நிறைவேற்றப்படும்‌ மரண தண்டனையானது, 
அநீதியானதும்‌, நியாயமற்றதும்‌, முறையற்றதுமாகும்‌ 
என்பதை மீண்டும்‌ வலியுறுத்தியது. கருணை 
மனுக்கள்‌ தள்ளுபடி செய்யப்படும்‌ பொழுது 
தண்டனையாளி உடல்‌ ரீதியான பாதிப்புகளுக்கு 
உள்ளாக்கப்படாவிட்டாலும்‌ மிகுந்த மன ரீதியான 
சித்திரவதைகளுக்கு உள்ளாகிறார்‌ என்பது 
உலகளாவிய அளவில்‌ அங்கீகரிக்கப்பட்ட 
ஒன்றாகும்‌. தண்டனை நிறைவேற்ற நீண்டகால 
தாமதமாகும்‌ சூழலில்‌ தண்டனை கைதி 
நீதிமன்றத்தை அணுகி, தனக்கு வழங்கப்பட்ட 
தண்டனையானது நியாயமானது தானா, சரியானது 
தானா என்பதை கோர முடியும்‌ என்று நீதிமன்றம்‌ 
தீர்ப்பிட்டுள்ளது. ஆகவே, கருணை மனு தள்ளுபடி 
செய்யப்பட்டது குறித்த விபரங்கள்‌ கட்டாயமாக 
வெளிப்படுத்தியிருக்கவேண்டும்‌. 2012ம்‌ ஆண்டில்‌ 
ஜக்தீஷ்‌ எதிர்‌ மத்திய பிரதேச மாநிலம்‌ என்ற 
வழக்கில்‌ தண்டனை நிறைவேற்ற அதிக காலம்‌ 
கடத்துவது தண்டனையாளிக்கு மட்டுமன்றி அவரது 


நெருங்கிய உறவினர்களுக்கும்‌ மனவேதனையையும்‌, 
துயரத்தையும்‌ உண்டுபண்ணும்‌ என்பதை உச்ச 
நீதிமன்றம்‌ பதிவு செய்துள்ளது. 


1994ம்‌ ஆண்டில்‌, இந்திய உச்ச நீதிமன்றத்தின்‌ 
மேற்கோளை ஏற்றுக்கொண்ட பிரிவி கவுன்சில்‌, 
தனது தீர்ப்பில்‌, “மரண தண்டனை தீர்ப்பிட்டு பல 
வருடங்களுக்கு பிறகு, ஒரு நபரை தூகிதூக்கிலிடும்‌ 
சாத்தியக்கூறுக்கு எதிராக இயல்பானதொரு வெறுப்பு 
எழுகிறது. ஏன்‌ இந்த இயற்கையான வெறுப்பு 
எழுகிறது? “நமது மனிதநேயம்‌” என்பது மட்டுமே 
அதற்கு பதிலாக இருக்க முடியும்‌. மரண தண்டனை 
நிறைவேற்றத்தை எதிர்நோக்கி நீண்ட காலமாக 
ஒருவரை மன வேதனையுடன்‌ காத்திருக்க 
வைப்பதை மனிதத்தன்மையற்ற செயலாக நாம்‌ 
கருதுகிறோம்‌... நீண்டநெடும்‌ காலமாக காவலில்‌ 
வைத்து, பின்‌ மரண தண்டனை நிறைவேற்றுவது 
என்பது மனித தன்மையற்றதாகும்‌” என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 1989ம்‌ ஆண்டில்‌ மனித 
உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றமும்‌, கனடா 


உச்ச நீதிமன்றமும்‌ இதே கருத்தை 
முன்வைத்துள்ளன. அப்சல்‌ குருவிற்கு மரண 
தண்டனை நிறைவேற்றியதில்‌, நமது உச்ச 


நீதிமன்றம்‌, மற்றும்‌ இதர அதிகார வரம்புகளைக்‌ 
கொண்ட நீதிமன்றங்களின்‌ கருத்துகளை அரசு 
வேண்டுமென்றே அலட்சியபடுத்தியுள்ளது. 


மரண தண்டனை நிறைவேற்றத்தில்‌ ஏற்படும்‌ 
தாமதமானது, தண்டனை கைதி மட்டுமல்லாது அவர்‌ 
மீது அன்பும்‌, நேசமும்‌ கொண்டவர்களுக்கும்‌ 
மனவேதனையையும்‌, பெருந்துயரத்தையும்‌ 
ஏற்படுத்தும்‌ என்பது உலகளாவிய அளவில்‌ 
அங்கீகரிக்கப்பட்ட கருத்து. மரண தண்டனை குறித்த 
பிரபலமான பாடபுத்தகம்‌ ஒன்றில்‌, “தண்டனை 
நிறைவேற்றத்திற்கான நாள்‌ நெருங்கும்‌ போது, 
குறிப்பாக கைதியின்‌ உறவினர்கள்‌ 


பெருந்துயரத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள்‌. 
இதனை அங்கீகரிக்கும்‌ விதமாக, மரண தண்டனை 
இன்றளவும்‌ வழக்கத்தில்‌ உள்ள பெரும்பாலான 
நாடுகளில்‌, தண்டனை கைதியை, தூக்கு 
நிறைவேற்றத்திற்கு முன்பாக அவரது 
உறவினர்களை சந்திப்பதற்கு அனுமதிப்பதோடு, 
அவர்களுக்கு தூக்கு தேதியை அறிவிப்பதுடன்‌, 
தண்டனை நிறைவேற்றத்திற்குப்‌ பிறகு இறந்த 
உடலை அவர்களிடம்‌ ஒப்படைப்பதும்‌ பொதுவான 
வழக்கமாகும்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 


அப்சல்‌ குரு வழக்கில்‌ தண்டனை நிறைவேற்றம்‌ 
குறித்து, அவரது குடும்பத்தினருக்கு அறிவிப்பு 
கொடுக்கப்படாததுடன்‌, தண்டனை 
நிறைவேற்றதிற்கு முன்பாக அப்சல்‌ குருவை 
அவர்களால்‌ இறுதியாக ஒருமுறை சந்திக்கவும்‌ 
முடியவில்லை. 2013 பிப்ரவரி 8ம்‌ நாள்‌ விரைவு 
தபாலில்‌ அறிவிப்பு அனுப்பப்பட்டது என 
அரசாங்கம்‌ அறிவித்திருப்பது அர்த்தமற்றது. அந்த 
கடிதமானது காஷ்மீரிலுள்ள அவரது 
குடும்பத்தினருக்கு, தண்டனை நிறைவேற்றப்பட்டு 
இரண்டு நாள்‌ கழித்துதான்‌ சேர்க்கப்பட்டுள்ளது!! 


2012 மார்ச்‌ - ஏப்ரலில்‌ உச்ச நீதிமன்றமானது, 
தேவேந்தர்‌ பால்‌ சிங்‌ புல்லர்‌ மற்றும்‌ நரேந்தர்‌ நாத்‌ 
தாஸ்‌ ஆகிய இரண்டு மரண தண்டனை கைதிகளின்‌ 
கருணை மனுக்கள்‌ 
பரிசீலிக்கப்பட்டு, 8 முதல்‌ 11 ஆண்டுகள்‌ தாமதம்‌ 
செய்த பின்னர்‌ தண்டனை நிறைவேற்றம்‌ செய்ய 
முனைந்தது தொடர்பான வழக்குகளை விசாரித்தது. 
நீதிமன்றமானது, இவற்றுடன்‌, கருணை மனுக்கள்‌ 
நிராகரிக்கப்பட்டு நீண்ட காலமாக தண்டனை 
நிறைவேற்றாமல்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ இதர 
தண்டனை கைதிகளின்‌ வழக்குகளையும்‌ கருத்தில்‌ 
கொண்டு, அக்கைதிகள்‌ தொடர்பான 
விபரங்களையும்‌ கோப்புகளையும்‌ சமர்பிக்க இந்திய 


அரசுக்கு, உத்தரவிட்டது. அதனைத்‌ தொடர்ந்து, 
இந்திய குடியரசுத்‌ தலைவரிடம்‌ நிலுவையிலுள்ள 
கருணை மனுக்கள்‌ தொடர்பான விபரங்களை 
அரசாங்கம்‌ அளித்தது. 


நீண்ட தாமதத்தின்‌ சட்ட தகுதி 


நிலுவயிலிருந்த வழக்குளில்‌ ஒன்று அப்சல்‌ 
குருவின்‌ வழக்கு. மிகநீண்ட தாமதத்திற்கு பின்‌ 
தண்டனை கைதிகளை தாக்கிலிடுவது குறித்து 
பரிசீலனை செய்ய வேண்டி நீதிமன்றம்‌ என்னை 
நீதிமன்ற நண்பனாக (அமிகிஸ்‌ குரே) நியமித்தது. 
எனது தரப்பு வாதத்தில்‌ நான்‌ குறிப்பாக அப்சல்‌ குரு 


வழக்கின்‌ பொருண்மைகளை மேற்கோள்‌ 
காட்டினேன்‌. 2012 ஏப்ரல்‌ 19ம்‌ நாள்‌ வழக்கு 
விசாரணை முடிந்து தீர்ப்புக்காக 
ஒத்திவைக்கப்பட்டது. தாக்கு தண்டனை 


கைதிகளின்‌ தண்டனை நிறைவேற்றத்தில்‌ ஏற்படும்‌ 
நீடித்த தாமதத்தின்‌ சட்டத்தகுதி தொடர்பான 
விசாரணை நடந்து கொண்டிருப்பது குறித்து 
அரசாங்கத்திற்கு முழுமையான தெரிவு இருந்தது. 
இருந்தும்‌, இந்த வழக்கு தொடர்பான உச்ச 
நீதிமன்றத்தின்‌ அறுதியான தீர்ப்பு வரும்‌ வரையிலும்‌ 
காத்திருக்க வேண்டிய அரசாங்கமானது, அவ்வாறு 
செய்யாமல்‌, 2013 பிப்ரவரி 9ம்‌ நாள்‌ அப்சல்‌ குருவை 
தூக்கிலிட்டது. 


மொத்தத்தில்‌, இந்திய அரசால்‌ நிறைவேற்றப்பட்ட 
மிகவும்‌ இறக்கமற்ற மரண தண்டனையாக அப்சல்‌ 


குருவின்‌ தூக்கு சரித்திரத்தில்‌ இடம்பெறும்‌. 
(இந்த கட்டுரையாளர்‌, உச்ச நீதிமன்றத்தின்‌ மூத்த 


வழக்கறிஞரும்‌ இந்தியாவின்‌ முன்னாள்‌ 
சொலிசிட்டர்‌ ஜெனரலும்‌ ஆவார்‌) 


(பிப்ரவரி 19, 2013 அன்றைய தி 
ஹிந்து பத்திரிகையில்‌ வெளியான கட்டுரையின்‌ 


மொழியாக்கம்‌) 


மொழியாக்கம்‌: இ. இ. இராபர்ட்‌ சந்திரகுமார்‌, சா. 
சபிதா 


சாலை விபத்துகளும்‌, 
அவற்றைத்‌ 
தடுப்பதற்கான சட்டத்‌ 
தேவைகளும்‌..! 


இந்த கட்டுரையை நீங்கள்‌ படித்து முடிப்பதற்கு 
சுமார்‌ 15 நிமிடங்கள்‌ ஆகலாம்‌. இந்த குறுகிய 
நேரத்திற்குள்‌ இந்தியாவில்‌ 5 பேர்‌ சாலை 
விபத்துகளில்‌ உயிர்‌ இழந்திருப்பார்கள்‌. 
தமிழ்நாட்டில்‌ மட்டும்‌ ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும்‌ 
ஒரு சாலை விபத்து நடக்கிறது. ஒவ்வொரு இரண்டு 
மணி நேரத்துக்கும்‌ 3 பேர்‌ சாலை விபத்தால்‌ 
கொல்லப்படுகின்றனர்‌. அதிர்ச்சி அடையாதீர்கள்‌. 
இதுதான்‌ உண்மை. 


இந்தியாவில்‌ சுமார்‌ 33 இலட்சத்து 14 ஆயிரம்‌ 
கிலோமீட்டர்‌ தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள்‌ 
முதல்‌ கிராமப்புற சாலைகள்‌ வரையிலான 
சாலைகள்‌ உள்ளன. இது உலகில்‌ உள்ள மொத்த 
சாலைகளில்‌ சுமார்‌ 12 சதவீதம்‌ இருக்கலாம்‌ என்று 
கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த சாலைகள்‌ மூலமாகவே 
சுமார்‌ 65 சதவீத பொருள்‌ 
போக்குவரத்தும்‌, சுமார்‌ 87 சதவீத பயணிப்‌ 
போக்குவரத்தும்‌ நடைபெறுகின்றன. 


கடந்த 2011ம்‌ ஆண்டில்‌ 


இந்தியாவில்‌ 4,97,686 சாலை விபத்துகள்‌ 
ஏற்பட்டுள்ளன. இதில்‌ சுமார்‌ 1,21,618 விபத்துகளில்‌ 
உயிரிழப்புகள்‌ ஏற்பட்டுள்ளன. இந்த 


விபத்துகளில்‌ 1,42,485 பேர்‌ உயிரிழந்துள்ளதாகவும்‌, 
5,11,394 பேர்‌ காயம்‌ அடைந்துள்ளதாகவும்‌ அரசின்‌ 
புள்ளி விவரங்கள்‌ கூறுகின்றன. 2011ம்‌ ஆண்டில்‌ 
தமிழ்நாட்டில்தான்‌ மிக அதிக அளவில்‌, 
65,873 விபத்துக்கள்‌ நடந்து அவற்றின்‌ 
மூலம்‌ 15,422 மரணங்கள்‌ ஏற்பட்டுள்ளன என்பதும்‌ 
குறிப்பிடத்தக்கது. கடந்த 2012ம்‌ ஆண்டில்‌ இது 
மேலும்‌ அதிகரித்து, தமிழ்நாட்டில்‌ 
நிகழ்ந்த 67,757 விபத்துக்களில்‌ 16,175 பேர்‌ இறந்தனர்‌. 
இந்தியாவில்‌ நடக்கும்‌ சாலை விபத்துகளில்‌ 
தமிழ்நாடு கடந்த 10 ஆண்டுகளாக முதலாவது 
இடத்தில்‌ இருக்கிறது என்பதில்‌ யாரும்‌ மகிழ்ச்சி 
அடைய முடியாது. 


பன்னாட்டு சுகாதார நிறுவனத்தின்‌ கருத்துப்படி 
இந்தியாவில்‌ ஏற்படும்‌ உயிரிழப்புகளுக்கான 


காரணங்களில்‌ சாலைவிபத்துகள்‌ ஆறாவது 
இடத்தில்‌ உள்ளன. இவ்வாறு விபத்தில்‌ 
சிக்குபவர்களுக்கு உடனடியாக முதலுதவி 


செய்வது, மருத்துவ சிகிச்சை அளிப்பது உள்ளிட்ட 
அனைத்துத்துறைகளிலும்‌ நாம்‌ மிகவும்‌ பின்‌ 
தங்கியே இருக்கிறோம்‌. 


ஒரு சாலை விபத்து நடந்தவுடன்‌ 
காவல்துறையினர்‌ விரைந்து செயல்பட்டு, விபத்து 
நடந்த இடத்தை சுத்தம்‌ செய்து அவ்வழியே 
செல்பவர்களின்‌ இயல்பு வாழ்க்கை 
பாதிக்கப்படாமல்‌ இருப்பதை உறுதி செய்வார்கள்‌. 
ஆனால்‌ அந்த விபத்தில்‌ சிக்கியவருக்கும்‌, அவரது 
உற்றார்‌ உறவினருக்கும்‌ அன்றைய நாள்‌ தொடங்கி 
இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவது 
உறுதியாகிவிடும்‌. 


இந்தியாவில்‌ நடக்கும்‌ சாலை விபத்துகளில்‌ 
சிக்கி உயிரிழப்பவர்களில்‌ சுமார்‌ 8 சதவீதம்‌ பேர்‌ 
நடந்து செல்பவர்கள்‌ என்றும்‌, சுமார்‌ 23 சதவீதம்‌ பேர்‌ 


இருசக்கர வாகனங்களில்‌ செல்வபர்கள்‌ 
என்றும்‌, சுமார்‌ 19 சதவீதம்‌ பேர்‌ லாரிகளில்‌ 
பயணிப்பவர்கள்‌ என்றும்‌ தெரியவருகிறது. இந்த 
புள்ளிவிபரங்களில்‌ இருந்து இவர்களின்‌ 


சமூகச்சூழலை புரிந்து கொள்ளலாம்‌. 


இந்த விபத்துகளுக்கான காரணங்களாக 
பலவற்றைக்‌ கூறலாம்‌. மோசமான - பராமரிப்பற்ற 
சாலைகள்‌, தரக்குறைவான வாகனங்கள்‌ - வாகன 
உதிரிபாகங்கள்‌, தரக்குறைவான வாகன 
எரிபொருள்‌, தகுதியற்ற வாகன 
ஓட்டுனர்கள்‌, மோசமான 
பணிச்சூழல்‌, மதுப்பழக்கம்‌, மக்கள்‌ 
நெருக்கம்‌, போக்குவரத்து மேலாண்மை குறித்த 
ஆட்சி செய்வோரின்‌ திட்டமிடாமை, வாகன 
ஓட்டுனர்களின்‌ பொறுப்பற்ற தன்மை, நடந்து 
செல்வோரின்‌ விழிப்புணர்வு இல்லாநிலை என 
ஏராளமான காரணங்களை பட்டியலிடலாம்‌. ஆனால்‌ 
இவை அனைத்தையும்விட மிகமுக்கியமானது 
சாலைப்‌ போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய 
சட்டம்‌ மிகவும்‌ பலவீனமாக இருப்பதே! 


இந்திய தண்டனைச்‌ சட்டத்தில்‌ உள்ள 
பிரிவுகள்‌ 279, 304அ, 336, 337, 338 மற்றும்‌ மோட்டார்‌ 
வாகனச்‌ சட்டத்தின்‌ சில பிரிவுகள்‌ சாலை விபத்து 
குறித்து கவனம்‌ செலுத்துகின்றன. 


இந்திய தண்டனை சட்டத்தின்‌ 
பிரிவு 279, பொதுச்சாலையில்‌ 
அதிவேகமாகவும்‌, கவனக்குறைவாகவும்‌ 
வாகனத்தை செலுத்துதல்‌ குறித்து பேசுகிறது. 
இவ்வாறு வாகனத்தை செலுத்தி வேறொரு 
மனிதருக்கு உயிரிழப்போ அல்லது காயமோ 


ஏற்படுத்துபவருக்கு ஆறு மாதங்கள்‌ வரையிலான 
சிறைத்தண்டனையோ, ஆயிரம்‌ ரூபாய்‌ வரையிலான 
அபராதமோ அல்லது இவை இரண்டுமோ 
வழங்கப்படலாம்‌. 


இ. த. ச. பிரிவு 304அ, அசட்டையினால்‌ மரணம்‌ 
விளைவித்தல்‌ குறித்து பேசுகிறது. மரணம்‌ 
ஏற்படுத்தும்‌ நோக்கமின்றி அசட்டையான 
செயல்பாடுகளால்‌ மரணம்‌ ஏற்படுத்துபவருக்கு 
இரண்டு ஆண்டுகள்‌ வரையிலான சிறைத்‌ 
தண்டனையோ, அபராதமோ, அல்லது இரண்டுமோ 
விதிக்கப்படலாம்‌. 


இ. த. ௪. பிரிவுகள்‌ 336, 337, 
338 ஆகியவை, மற்றவர்களின்‌ உயிருக்கு அல்லது 
உடலுக்கு ஆபத்து ஏற்படுத்தும்‌ குற்றம்‌, இத்தகைய 
செயல்பாடுகளால்‌ காயம்‌ அல்லது கொடுங்காயம்‌ 
ஏற்படுத்தப்படுவது குறித்து விவாதிக்கிறது. இந்தப்‌ 
பிரிவுகளில்‌ கூட அதிகபட்சமாக இரண்டு ஆண்டுகள்‌ 
சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம்‌. 


மோட்டார்‌ வாகனச்‌ சட்டத்தின்‌ 
பிரிவு 184, அபாயகரமாக வாகனத்தை ஓட்டுவது 
குறித்து கூறுகிறது.பொது மக்களுக்கு ஆபத்து 
ஏற்படுத்தும்விதத்தில்‌ வாகனத்தை ஓட்டுபவர்‌, முதல்‌ 
முறை அத்தவறை செய்யும்போது ஆறு மாதம்‌ 
சிறையோ, ஆயிரம்‌ ரூபாய்‌ வரையிலான அபராதமோ 
விதிக்கப்படலாம்‌. அவரே இரண்டாவது முறை 
அத்தவறை செய்தால்‌ இரண்டாண்டுகள்‌ வரை 
சிறைத்தண்டனை அல்லது ஆயிரம்‌ ரூபாய்‌ 
அபராதம்‌ அல்லது இரண்டும்‌ விதிக்கப்படலாம்‌. 


மோட்டார்‌ வாகனச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 185-ன்‌ 
படி, குடிபோதையில்‌ அல்லது போதை மருந்து 
பயன்படுத்திய நிலையில்‌ வாகனம்‌ 
ஓட்டுபவர்களுக்கு முதல்‌ முறை அந்த தவறை 
செய்யும்போது ஆறு மாதம்‌ சிறைத்தண்டனை 


அல்லது ஆயிரம்‌ ரூபாய்‌ வரையிலான அபராதம்‌ 
அல்லது இரண்டும்‌ வழங்கப்படலாம்‌. அதே தவறு 
இரண்டாம்‌ முறையாக செய்யப்பட்டால்‌ 
இரண்டாண்டுகள்‌ வரையிலான சிறைத்தண்டனை 
அல்லது மூன்றாயிரம்‌ ரூபாய்‌ வரையிலான 
அபராதம்‌ அல்லது இரண்டும்‌ சேர்ந்து 
வழங்கப்படலாம்‌. 


ஆக மொத்தத்தில்‌ இவை அனைத்தையும்‌ 
பிணையில்‌ விடத்தகுந்த சிறிய அளவிலான 
குற்றங்களாகவே சட்டம்‌ கருதுகிறது! 


ஒரு குற்றம்‌ நடந்த உடனேயே பிணையும்‌ 
வழங்கக்கூடிய வகையில்‌ இந்த குற்றங்கள்‌ 
வகைப்படுத்தப்பட்டுள்ளதால்‌ சமூகத்தில்‌ 
தேவையான அளவில்‌ சட்டம்‌ குறித்த அச்ச உணர்வு 
இல்லை. 


சாதாரண சூழ்நிலைகளில்‌ சாலை விபத்தை 
ஏற்படுத்தி உயிரிழப்புக்கு காரணமாக இருப்பவர்கள்‌ 
ஒரு நாள்கூட சிறையில்‌ அடைக்கப்படாமல்‌ 
தப்பிவிடும்‌ வாய்ப்பு மிகவும்‌ அதிகமாக இருக்கிறது. 


சொந்த வாகனங்களை செலுத்தும்‌ பொருள்‌ 
வசதி கொண்டவர்களும்‌, வசதி படைத்தவர்களின்‌ 
வாகனங்களை தொழில்முறையாக செலுத்தும்‌ 
ஓட்டுனர்களும்‌ உரிய வழக்குரைஞர்களின்‌ 
உதவியுடன்‌ உடனடியாக பிணையில்‌ சென்று 
விடுகின்றனர்‌. இதற்கு வாய்ப்பில்லாதவர்கள்‌ 
மட்டுமே இத்தகு குற்றத்திற்காக சிறையில்‌ 
வாடக்கூடும்‌. 


சாலை விபத்துக்கான சட்டங்கள்‌ கடுமையாக 


இல்லாத காரணத்தால்‌ சில திட்டமிட்ட 
கொலைகளும்கூட சாலை விபத்தாக 
திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்படுவதற்கான 


வாய்ப்புகள்‌ இருக்கின்றன. 


ஆக மொத்தத்தில்‌ சாலை விபத்தில்‌ 
உயிரையோ, உடல்‌ உறுப்புகளையோ இழக்கும்‌ நபர்‌ 
மற்றும்‌ அவர்‌ குடும்பத்தினர்‌ சந்திக்கும்‌ அவலங்கள்‌ 
உரிய கவனத்தை பெறாமலே 
புறக்கணிக்கப்படுகிறது. 


உரிய கவனமின்றி வாகனத்தை செலுத்தி மனித 
உயிரிழப்புக்கு காரணமாக இருப்பவர்கள்‌ 
உடனடியாக கைது செய்யப்பட்டு பிணை 
கிடைக்கும்வரை குறைந்தபட்ச கால அளவிற்காவது 
சிறையிலடைக்கப்படும்‌ நிலை உருவானால்‌ நம்‌ 
நாட்டில்‌ சாலை விபத்துகள்‌ பெருமளவில்‌ 
குறைந்துவிடும்‌ என நம்பலாம்‌. 


இந்தியாவின்‌ அடிப்படை குற்றவியல்‌ சட்டங்கள்‌ 
ஆங்கிலேயர்‌ காலத்தில்‌ மெக்காலே என்பவரால்‌ 


தொகுக்கப்பட்டவை. எனவே குற்றவியல்‌ 
சட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக 
அமைக்கப்பட்ட 42வது சட்ட ஆணையம்‌ 


கடந்த 1971ம்‌ ஆண்டில்‌ அதன்‌ அறிக்கையை 
அளித்தது. இந்த அறிக்கையில்‌ கொலையாகாத 
மரணம்‌ ஏற்படுத்தும்‌ குற்றத்திற்கு 
அதிகபட்சமாக 10ஆண்டுகளும்‌, கவனக்குறைவு 

காரணமாக உயிரிழப்பு ஏற்படுத்தும்‌ குற்றத்திற்கு 
அதிகபட்சமாக 5 ஆண்டுகளும்‌ சிறைத்தண்டனை 
அளிக்க வேண்டும்‌ என்று பரிந்துரை செய்யப்பட்டது. 


மேலும்‌ இந்திய தண்டனை சட்டத்தின்‌ 
பிரிவு 338ன் படி, மற்றவர்களின்‌ உயிருக்கு அல்லது 
உடற்பாதுகாப்பிற்கு அபாயம்‌ விளைவிக்கிற 
செய்கையால்‌ கொடுங்காயம்‌ ஏற்படுத்தும்‌ 
குற்றத்திற்கு தற்போது வழங்கப்படும்‌ அதிகபட்ச 
தண்டனையை இரண்டு ஆண்டுகளிலிருந்து மூன்று 
ஆண்டுகளாக உயர்த்த வேண்டும்‌ என்றும்‌ பரிந்துரை 
செய்யப்பட்டது. 


எனினும்‌ இந்த பரிந்துரைகள்‌ அன்றைய 


அரசியல்‌ சூழ்நிலை காரணமாக சட்டதிருத்தமாக 
உருவாகவில்லை. 


இதேபோல மோட்டார்‌ வாகன சட்டங்களிலும்‌ 
திருத்தங்கள்‌ கொண்டு வருவதற்கான முயற்சிகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டன. 


போதைப்‌ பொருளை உட்கொண்டு வாகனம்‌ 
ஓட்டுபவர்‌ பிடிபட்ட உடன்‌ அந்த இடத்திலேயே 
மூன்று மாதங்களுக்கு அவரது ஓட்டுனர்‌ உரிமத்தை 
ரத்து செய்வது: போதையில்‌ வாகனம்‌ ஓட்டி 
விபத்தால்‌ ஒருவரின்‌ உயிரிழப்பு ஏற்பட்டால்‌ வாகன 
ஓட்டுனர்‌ மீது, கொலையாகாத மரணம்‌ ஏற்படுத்தும்‌ 
(10 ஆண்டு தண்டனைக்குரிய) குற்றம்‌ பதிவு செய்தல்‌ 
உள்ளிட்ட பல அம்சங்கள்‌ பரிந்துரை செய்யப்பட்ட 
சட்டதிருத்தத்திற்கான முயற்சிகள்‌ நிலுவையில்‌ 
உள்ளன. 


மேலும்‌ சாலைப்‌ போக்குவரத்து மற்றும்‌ நெருக்கடி 
மேலாண்மை வாரியம்‌ அமைத்தல்‌, தேசிய சாலை 
போக்குவரத்து கொள்கை உருவாக்குதல்‌ ஆகிய 
திட்டங்களும்கூட நிலுவையில்‌ உள்ளன. 


மேற்கூறப்பட்ட பரிந்துரைகள்‌ இந்திய அளவில்‌ 


அளிக்கப்பட்டிருந்தாலும்‌ நமது அண்டை 
மாநிலங்களான கேரளாவும்‌, கர்நாடகாவும்‌ இந்த 
பரிந்துரைகளில்‌ உள்ள சில அம்சங்களை 


நடைமுறைப்படுத்தும்‌ பணியை தொடங்கியுள்ளன. 


இந்நிலையில்‌ மத்திய சட்ட ஆணையம்‌ சார்பில்‌ 
சாலை விபத்துகளை குறைப்பது குறித்து ஆய்வு 
செய்வதற்காக மேலும்‌ ஒரு குழு அமைக்கப்பட்டு 
அந்தக்குழுவின்‌ அறிக்கை கடந்த 2009ம்‌ ஆண்டில்‌ 
சமர்ப்பிக்கப்பட்டது. 

இந்திய தண்டனை சட்டத்தின்‌ 304வது பிரிவில்‌ 
புதிய உட்பிரிவை சேர்க்க வேண்டும்‌. அதில்‌ 


வரதட்சணை மரணங்களுக்கு வழங்கப்படும்‌ கூடுதல்‌ 
தண்டனையைப்‌ போல்‌, பொறுப்பற்ற 
முறையிலும்‌, முரட்டுத்தனமாகவும்‌ வாகனத்தை 
செலுத்தி மற்றவரின்‌ உயிரிழப்புக்கு காரணமாக 
இருப்பவர்களுக்கு ஏழு ஆண்டுகளை வரை 
சிறைத்தண்டனை வழங்க வேண்டும்‌. 338வது 
பிரிவின்படி உரிய கவனமின்றி செயல்பட்டு 
மற்றவர்களுக்கு கொடுங்காயம்‌ ஏற்படும்‌ வகையில்‌ 
நடந்து கொள்பவர்களுக்கு தற்போது வழங்கப்படும்‌ 
இரண்டு ஆண்டுகள்‌ தண்டனையை (உடனே 
பிணையில்‌ விடமுடியாதவாறு) மூன்று 
ஆண்டுகளாக உயர்த்த வேண்டும்‌. இதே தவறு 
இரண்டாம்‌ முறையாக செய்யப்பட்டால்‌ அதிக பட்ச 
தண்டனையாக 5 ஆண்டுகள்‌ சிறைத்தண்டனை 
விதிக்க வேண்டும்‌ என்பது உள்ளிட்ட பல்வேறு 
அம்சங்களை இந்தக்குழு பரிந்துரை செய்துள்ளது. 

இந்தக்குழுவின்‌ பரிந்துரைகள்‌ சமர்ப்பிக்கப்பட்டு 
சுமார்‌ 5 ஆண்டுகள்‌ நிறைவடையும்‌ நிலையிலும்‌ 
இவற்றை சட்டத்திருத்தங்களாக்கும்‌ முயற்சிகள்‌ 
தொடங்கப்படவே இல்லை. 


இதற்கான காரணங்களாக இரண்டு அம்சங்களை 
கூறலாம்‌. முதலாவது, சாலை விபத்துகளில்‌ மிக 
அதிகமாக உயிரிழப்பவர்கள்‌ ஏழை மற்றும்‌ 


சாமானிய மக்களே. இரண்டாவது, சாலை 
பாதுகாப்பை வலியுறுத்துவதற்கு பன்னாட்டு 
நிறுவனங்களோ, அமைப்புகளோ ஆர்வம்‌ 
காட்டவில்லை. 


இந்தியாவில்‌ முதலீடு செய்யும்‌ பன்னாட்டு வணிக 


நிறுவனங்களின்‌ நலன்களை பாதுகாப்பதில்‌ 
காட்டும்‌ ஆர்வத்தில்‌ எள்முனையளவு 
ஆர்வத்தைகூட குடிமக்களின்‌ நலன்களை 


பாதுகாப்பதில்‌ இந்திய அரசு காட்டுவதில்லை 
என்பதே உண்மை. இந்நிலையில்‌ சாலை பாதுகாப்பு 


குறித்த இந்த அம்சங்கள்‌ இந்திய அரசின்‌ 
முன்னுரிமையில்‌ இல்லை என்பதை உணர 
வேண்டும்‌. 


சாலை விபத்திற்கான காரணங்களில்‌ 
மோசமான - பராமரிப்பற்ற 
சாலைகள்‌, தரக்குறைவான வாகனங்கள்‌ - வாகன 
உதிரிபாகங்கள்‌, தரக்குறைவான வாகன எரிபொருள்‌ 
போன்றவையும்‌ மிகுந்த முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை. 
ஆனால்‌ இவற்றை உறுதி செய்ய வேண்டிய அரசு 
இவற்றில்‌ கவனம்‌ செலுத்துவதே இல்லை. சாலை 
பாதுகாப்புக்கான முழுப்பொறுப்பும்‌ மக்களிடமே 
முழுமையாக உள்ளது போன்ற தவறான கருத்தைப்‌ 
பரப்பும்‌ பணியிலேயை அரசு தீவிரமாக 
ஈடுபட்டுள்ளது. அரசு மற்றும்‌ அரசு சார்‌ 
அமைப்புகளையும்‌, தனியார்‌ வணிக 
நிறுவனங்களையும்‌ எந்த விதத்திலும்‌ தொந்தரவு 
செய்யாமல்‌ இருக்க விரும்பும்‌ ஆட்சியாளர்கள்‌ 
குடிமக்கள்‌ மீதே அனைத்து பொறுப்புகளையும்‌ 
சுமத்துகின்றனர்‌. இதை முழுமையாக ஏற்கவோ, 
ஆதரிக்கவோ இயலாது என்றாலும்‌, சாலை 
விபத்துகளை தடுப்பதற்கும்‌, தவிர்ப்பதற்கும்‌ 
சட்டங்களை கடுமையாக்கி, தவறு செய்தவர்கள்‌ 
யாரும்‌ தண்டனையிலிருந்து தப்பிவிட முடியாது 
என்ற நிலையை ஏற்படுத்தலாம்‌. 


சாலைவிபத்து குற்றங்களுக்கு உரிய 
தண்டனையை கடுமையாக்குவதற்கு கூடுதல்‌ 
செலவுகள்‌ ஏற்பட வாய்ப்பில்லை. எனவே 
பொருளாதார பிரச்சினைகள்‌ காரணமாக 
இந்தப்பணியை ஆட்சியில்‌ இருப்பவர்கள்‌ 
தள்ளிப்போட வாய்ப்பில்லை. மக்களின்‌ நல்வாழ்வு 
மீது அக்கறையில்லாத காரணத்தாலேயே 
இதுபோன்ற சட்டத்திருத்தங்களை அரசு 
அமைப்புகள்‌ கிடப்பில்‌ போட்டுவைத்து 


விடுகின்றன. 


இந்நிலையை மாற்றியமைப்பதிலும்‌, சாலை 
விபத்துகளை தடுப்பதற்கு வழி காணும்‌ 
சட்டதிருத்தந்களை  உடனேசெய்யுமாறு அரசை 
வலியுறுத்துவதிலும்‌ சமூகம்‌ மீது பற்று கொண்ட 
அனைவரும்‌ செயல்பட வேண்டும்‌. 


சுந்தரராஜன்‌ 
(E-Mail: gmail@LawyerSundar.com) 


க்‌ ல FIRST INFORMATION REPORT. - ந்‌ வ்கி 


து. 


த! ச்ட்‌, சில்மி எஸ்‌. 


ப *2 22 
ந ரவம்படட 
ஸூ கமய 
இல. தகர 
ஓ. னை றெைய கஸ்‌ மண்ட த்த 
"ஜு oon fect PS Dead நிகவத்தற்த நல்‌ கிரந்த நன்‌ டட ்‌ 
A 


Sp orbee  G6frrocé/2o7h 
நளிர்‌ வை ைசஜித முகல்‌ வெற்றிக்கு சப கருக்கள்‌ 


சி ho க்ப்‌ ஒருக்க R GE Hn 
திரக்‌ 3 அவப்‌ ப்‌ 


0! லெயாளக (| ராஸ்‌ பம்‌ 5 கந்த இகழ்‌ (௮ சாகல்‌ இலையத்திகிகந்து எங்வவு தூரும்‌ சத ம்‌. 
இ முகி டட 
ட்‌ இலபல mn எவனை ககன்‌ னம வம கக அ அந்த கறி வெல்டடடட 


open எரா மலை ஷை ழுந்த வை வடட 


பதட்ட தலை 
(ஸு Date! Year of க நாள்‌ பரண கப்ப டம்‌ 19) 
ஈண்‌ க்கக்‌ அன்‌ சிரு ESD, 


யைத்‌ ்‌ 
ளப அயம்‌ Maal. தழேசீகஷலு இனைய Mio. அர. க கரி 
7557 HT இஃ சன்‌ | 


த்வா rn னை சத்‌ ட்ட 


கவை of propor ston பன்ன (மன்‌ ஷி ஸ்ணி ress) mans / drm சொத்துக்களின்‌ வலம்‌, ஒத்லையளிக்‌ நவி தணிய இஷ்க்‌) 


முதல்‌ தகவல்‌ அறிக்கை 
(F.L.R.) பதிவு - சட்டமும்‌ 
நடைமுறையும்‌... 


THURSDAY, APRIL 17, 2014 


நடவடிக்கை எடுக்க வேண்டிய வழக்குகளில்‌ 
நடவடிக்கை எடுக்காமல்‌ இருப்பதும்‌ காவல்‌ 
துறையின்‌ வரையறைக்குள்‌ வராத வழக்குகளில்‌ 
தேவையில்லாமல்‌ நடவடிக்கை எடுப்பதும்‌ அல்லது 
முதல்‌ தகவல்‌ அறிக்கை பதிவு செய்வதும்‌ காவல்‌ 
துறையினர்‌ மீது தொடர்ச்சியாக இருந்துவரும்‌ 
குற்றச்சாட்டுகள்‌ ஆகும்‌. 

வழக்குகளை பதிவுசெய்வதில்‌ சில எளிய 
முறைகளை பின்பற்றுதல்‌, காவல்‌ துறையினருக்கு 
உள்ள கடமைகள்‌, நீதிமன்றங்களுக்கு உள்ள 
அதிகாரங்கள்‌ ஆகியவற்றை தெரிந்து கொண்டு 
உரிய முறையில்‌ அணுகுதல்‌ ஆகியவை மேற்கண்ட 
பிரச்சனைகளில்‌ இருந்து பாதிக்கபட்டோர்‌ விடுபட 
உதவும்‌. 


முதலில்‌ ஒரு குற்றச்சாட்டின்‌ பல்வேறு தன்மைகளை 
நாம்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. பொதுவாக 
குற்றங்களை உரிமையியல்‌ வழக்குகள்‌ (Ci! 08569), 
குற்றவியல்‌ வழக்குகள்‌ (ரங்க! Cases) என 
இருவகையாக பிரிக்கலாம்‌. இதில்‌ உரிமையியல்‌ 
சார்ந்த வழக்குகளில்‌ காவல்‌ துறையினர்‌ 


தன்னிச்சையாக செயல்பட எந்தவித சட்ட 
உரிமையும்‌ இல்லை. பொதுவாக இரண்டு தனிப்பட்ட 
தரப்பினருக்கு இடைப்பட்ட சொத்து மற்றும்‌ 
அனுபவத்தின்‌ மீதுள்ள உரிமைகள்‌ மற்றும்‌ 


கடமைகள்‌ தொடர்பான பிரச்சனைகளை 
உரிமையியல்‌ வழக்குகள்‌ என்கிறோம்‌. இந்த 
உரிமையியல்‌ பிரச்சனைகள்‌ கூட அடிதடி 
தகராறுகள்‌, ஆவணங்களை போலியாக 


உருவாக்குதல்‌, அத்துமீறி நுழைதல்‌, நம்பிக்கை 
மோசடி ஆகியவற்றோடு வரும்போது அந்த 
செயல்களை பொறுத்தவரை குற்றவியல்‌ தன்மை 
பெறுகின்றன. 


குற்றவியல்‌ வழக்குகளை பொறுத்தவரை அவை 
இரண்டு தனிப்பட்ட மனிதர்களுக்கு இடையே 
ஏற்பட்டாலும்‌ சமுதாயத்திற்கெதிராக ஏற்பட்டாலும்‌ 


அவை அரசுக்கு எதிராக இழைக்கப்பட்ட 
குற்றச்சாட்டுக்களாக கருதப்படுவதுடன்‌ காவல்‌ 
துறையினரின்‌ விசாரணை, கைது 


போன்றவற்றிற்கும்‌ வழிவகுக்கின்றன. பொதுவாக 
அடிதடி, திருட்டு, கொலை, கொள்ளை, ஏமாற்றுதல்‌, 
பெண்கள்‌ மீதான வன்முறைகள்‌, பொது அமைதிக்கு 
குந்தகம்‌ விளைவித்தல்‌, பொதுச்‌ சொத்தை 
சேதப்படுத்துதல்‌ போன்றவை குற்றவியல்‌ 
வழக்குகளாக கருதப்படுகின்றன. 


குற்றவியல்‌ வழக்குகளை இரண்டு முக்கியப்‌ 
பிரிவுகளாக பிரிக்கலாம்‌. அவை நீதிமன்றத்தின்‌ 
உத்தரவோ அனுமதியோ இன்றி காவல்‌ 
துறையினர்‌ தானாக விசாரிக்க அதிகாரமுள்ள 


வழக்குகள்‌ (Cognizable Offences), நீதிமன்றத்தின்‌ 
அனுமதியின்றி விசாரணை செய்ய காவல்‌ துறைக்கு 
அதிகாரமில்லாத வழக்கு(Non Cognizable 


Offences)களாகும்‌. 


அடிதடி, திருட்டு, கொலை, 


கொள்ளை, வெட்டுகுத்து, பெண்கள்‌ மீதான 
வன்முறைகள்‌, பொது அமைதிக்கு பங்கம்‌ 
விளைத்தல்‌ பொதுச்சொத்துகளை சேதப்படுத்துதல்‌, 
நாட்டின்‌ இறையாண்மைக்கு எதிராக நடத்தல்‌ 
போன்றவை காவல்‌ துறையினர்‌ தானாக விரைந்து 
செயல்பட வேண்டிய வழக்குகளாக இருப்பதால்‌ 
அவை 


நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி காவல்‌ 
துறையினர்‌ விசாரிக்க அதிகாரமுள்ள 
வழக்குகளாக (Cognizable Offences) கருதப்படுகின்றன. 


ஒருவர்‌ இரண்டு திருமணங்கள்‌ 
செய்துகொண்டார்‌ என்ற குற்றச்சாட்டு, தன்மீது 
அவதூறு பரப்பிவிட்டார்‌ என்ற குற்றச்சாட்டு, 
அஜாக்கிரதையாக காயம்‌ ஏற்படுத்திவிட்டார்‌ என்ற 
குற்றச்சாட்டு, பொய்யான ஆவணம்‌ 
தயாரித்துவிட்டார்‌ போன்ற குற்றச்சாட்டுகளில்‌ 
காவல்‌ துறையினரின்‌ நடவடிக்கை தேவைப்படினும்‌ 
காவல்‌ துறையினர்‌ மிக அவசரமாக செயல்பட 
வேண்டிய அவசியமில்லாததாலும்‌ அவற்றில்‌ 
உரிமையியல்‌ விசயங்கள்‌ சற்றுக்கூடுதலாக 
கலந்திருப்பதாலும்‌ அவை நீதிமன்றத்தின்‌ 
அனுமதியின்றி விசாரணை செய்ய காவல்‌ துறைக்கு 
அதிகாரமில்லாத வழக்குகளாக (Non Cognizable 
Offences) கருதப்படுகின்றன. 


ஆனால்‌ நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி 
விசாரணை செய்ய காவல்‌ துறைக்கு 
அதிகாரமில்லாத வழக்குகளாக இருந்தாலும்‌ ஒரே 
ஒரு வழக்கு நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி காவல்‌ 
துறையினர்‌ விசாரிக்க அதிகாரமுள்ள வழக்காக 
இருப்பினும்‌ அவ்வழக்கு முழுமையுமே 
நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி காவல்‌ 
துறையினர்‌ விசாரிக்க அதிகாரமுள்ள வழக்காக 
கருதப்படும்‌. 


எவையெல்லாம்‌ நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி 
காவல்‌ துறையினர்‌ விசாரிக்க அதிகாரமுள்ள 
வழக்குகள்‌ எவையெல்லாம்‌ நீதிமன்றத்தின்‌ 
அனுமதியின்றி விசாரணை செய்ய காவல்‌ துறைக்கு 
அதிகாரமில்லாத வழக்குகள்‌ என்று இந்திய 
தண்டனைச்‌ சட்டத்தில்‌ ஒவ்வொறு தண்டனைக்கு 
அருகிலும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி காவல்‌ 
துறையினர்‌ விசாரிக்க அதிகாரமுள்ள வழக்குகள்‌ 
குறித்து யாரேனும்‌ காவல்‌ துறையினருக்கு தகவல்‌ 
தந்தாலோ அல்லது காவல்‌ துறையினரின்‌ நேரடி 
கவனத்திற்கு வந்தாலோ அதன்‌ மீது விசாரணை 
நடத்துவது காவல்‌ துறையினரின்‌ கட்டாயமான 
கடமையாகும்‌. இதிலிருந்து தவறும்‌ 
காவல்துறையினர்‌ மீது துறைர்தியான நடவடிக்கை 
எடுக்க காவல்‌ துறையின்‌ நிலையாணையின்‌ (Police 
Standing Order) படியும்‌ உயர்நீதிமன்றம்‌ மற்றும்‌ 
உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படியும்‌ வழியுள்ளது. 


எனவே நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி காவல்‌ 
துறையினர்‌ விசாரிக்க அதிகாரமுள்ள வழக்குகள்‌ 
குறித்து தகவல்‌ தெரிந்தால்‌ குற்றவியல்‌ 
நடைமுறைச்சட்டத்தின்‌ பிரிவு 154படி முதல்‌ தகவல்‌ 
அறிக்கை (First Information Report) பதிவுசெய்து 
விசாரிக்க வேண்டியது காவல்‌ துறையினரின்‌ 
கட்டாய கடமையாகும்‌. 


அவ்வாறு காவல்‌ துறையினர்‌ நீதிமன்றத்தின்‌ 
அனுமதியின்றி காவல்‌ துறையினர்‌ விசாரிக்க 
அதிகாரமுள்ள வழக்குகளில்‌ முதல்‌ 
தகவலறிக்கையை காவல்‌ அதிகாரிகள்‌ பதிவு செய்ய 
மறுத்தால்‌ நடை முறை ரீதியில்‌ எளிமையாக அதே 
புகாரை பதிவுத்‌ தபாலில்‌ அதே காவல்‌ 
நிலையத்திற்கு அனுப்பி ஆதாரத்தை 
வைத்துக்கொண்டால்‌ காவல்‌ துறையினர்‌ தானாக 


வழக்கை பதிவுசெய்யவும்‌, பாதிக்கப்பட்ட புகார்தாரர்‌ 
பின்னாளில்‌ நீதிமன்றத்தை அணுகவும்‌ உதவியாக 
இருக்கும்‌. மேலும்‌ உடல்‌ காயமடைந்த யாரேனும்‌ 
ஒருவரின்‌ புகாரை காவல்‌ துறையினர்‌ பதிவுசெய்ய 
மறுத்தால்‌ ஏதேனும்‌ மருத்துவமனையில்‌ அதுவும்‌ 
இயன்றவரை அரசு மருத்துவமனையில்‌ உள்‌ 
நோயாளியாக காயத்திற்கான காரணத்தைச்‌ சொல்லி 


சேர்ந்துகொண்டால்‌ அங்கிருந்தே காவல்‌ 
நிலையத்திற்கு தானாக தகவல்‌ செல்லவும்‌ அந்த 
மருத்துவமனைப்பதிவை புகார்‌ பதிவிற்கு 


பயன்படுத்தவும்‌ வாய்ப்புண்டு. 


குற்றவியல்‌ நடைமுரைச்சட்டப்பிரிவு 154 (3ன்‌ 
கீழ்‌ மாவட்ட 
கண்காணிப்பாளருக்கோ, பெருநகரங்களில்‌ காவல்‌ 
துறை ஆணையாளருக்கோ பதிவு தபாலில்‌ 
அனுப்பலாம்‌. அவ்வாறு கிடைக்கப்பெற்ற புகாரை 
அத்தகைய அதிகாரி தானாக விசாரிக்கலாம்‌ அல்லது 
தகுதியுடைய ஒரு காவல்துறை அதிகாரியை 
விசாரணை நடத்தவும்‌ உத்தரவிடலாம்‌. 


அவ்வாறும்‌ புகாரானது பதிவு 
செய்யப்படாவிட்டால்‌ குற்றவியல்‌ நடைமுறைச்‌ 
சட்டப்பிரிவு 156(3) ன்‌ கீழ்‌ அக்குற்றச்சாட்டு 


நடைபெற்ற எல்லையில்‌ உள்ள நீதித்துறை நடுவர்‌ 
நீதிமன்றத்தில்‌ வழக்குத்‌ தொடுக்கலாம்‌. அப்புகாரில்‌ 
உண்மை இருப்பதாக நீதித்துறை நடுவர்‌ திருப்தி 
அடைந்தால்‌, அவ்வழக்கை முதல்‌ தகவலறிக்கை 
பதிவு செய்து விசாரிக்குமாறு சம்மந்தப்பட்ட காவல்‌ 
துறையினருக்கு உத்தரவிடலாம்‌. அவ்வாறு 
உத்தரவிடப்பட்டால்‌ காவல்‌ துறையினர்‌ வழக்கை 
பதிவு செய்து விசாரிப்பதை தவிர வேறு 
வழியில்லை. மேலும்‌ வழக்கை பதிவுசெய்து 
விசாரிக்க ஆணையிட்ட நடுவர்‌ நீதிமன்றம்‌ வழக்கின்‌ 
விசாரணையையும்‌ மேற்பார்வையிடலாம்‌. 
இப்பிரிவின்கீழ்‌ நீதித்துறை நடுவரின்‌ அதிகாரத்தை 


சக்கிரியா வாசு எதிர்‌ உ.பி அரசு, டிவைன்‌ ரெட்ரிட்‌ 


எதிர்‌ கேரள அரசு ஆகிய வழக்குகள்‌ 
விரிவுபடுத்தியுள்ளன. 
மேலும்‌ இப்பிரிவின்‌ கீழ்‌ ஒரு 


புகார்தாரர்‌ நீதிமன்றத்தை அணுகும்போது குற்றம்‌ 
சாட்டப்படுபவரை (Ae) நீதிமன்றம்‌ விசாரிக்க 
வேண்டியதில்லையென்றும்‌ அவ்வாறு 
நீதிமன்றத்தை அணுக குற்றம்‌ சாட்டப்படுபவருக்கு 
எந்த உரிமையும்‌ இல்லையென்றும்‌ நீதிமன்றத்‌ 
தீர்ப்புகள்‌ கூறுகின்றன. 


இருப்பினும்‌ எந்திரகதியில்‌ 
அதிகாரவரம்பில்லாமல்‌ அவ்வாறு குற்றவியல்‌ 
நடைமுறைச்சட்டப்பிரிவு 156 இன்‌ கீழ்‌ 
ஆணையிடப்பட்டால்‌ அவ்வாணையையும்‌ 
அவ்வாணையினால்‌ பதிவுசெய்யப்பட்ட முதல்‌ 
தகவல்‌ அறிக்கையையும்‌ குற்றவியல்‌ 
சட்டப்பிரிவு 482 ன்‌ கீழ்‌ அவ்வாணையால்‌ 


பாதிக்கப்பட்டவர்‌ கேள்விக்குள்ளாக்கி நீக்கலாம்‌ என 
குருதத்‌ பிரபு மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ எம்‌. எஸ்‌. 
கிருஸ்ணாபத்‌ மற்றும்‌ பிறர்‌ வழக்கில்‌ கர்நாடக 
உயர்நீதிமன்றத்தின்‌ வழக்கு குறிப்பிடுகின்றது. 


எனினும்‌ இப்பிரிவின்‌ கீழ்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்டவரின்‌ உரிமை குறித்து தெளிவான 
தீர்ப்புகள்‌ இருப்பதாக தெரியவில்லை. 


குற்றச்சாட்டை பதிவுசெய்வதில்‌ உள்ள மற்றொரு 
முக்கியமான பிரிவுதான்‌ தனிப்புகார்‌ (Private 
Complaint) ஆகும்‌. குற்றவியல்‌ நடைமுறைச்சட்டப்‌ 


பிரிவு 200ன்‌ கீழ்‌ தொடுக்கப்படும்‌ 
இப்புகார்‌, பிரிவு 190(1) ன்‌ கீழாக 
புலன்கொள்ளப்பட்டு முதலில்‌ புகார்தாரர்‌ 
சத்தியபிரமானத்தின்‌ மூலம்‌ 


விசாரிக்கப்படுகிறார்‌. அவ்வாறு விசாரிக்கப்படும்‌ 
போது தேவைப்படின்‌ சாட்சிகள்‌ யாரேனும்‌ 


இருந்தால்‌ அவர்களையும்‌ நீதித்துறை 
நடுவர்‌ விசாரிக்கலாம்‌. தேவைப்படின்‌ பிரிவு 202ன்‌ 
கீழ்‌ காவல்‌ துறை அதிகாரிகளையோ அல்லது 
தகுதியுள்ள பிறரையோ கூட விசாரிக்கலாம்‌. 
அவ்வாறு விசாரித்தபின்‌ புகாரை விசாரிப்பதற்கு 
சாராம்சம்‌ இல்லையென கருதினால்‌ குற்றவியல்‌ 
நடைமுறைச்சட்டப்பிரிவு 203ன்‌ கீழ்‌ வழக்கை 
தள்ளுபடி செய்யலாம்‌. மாறாக வழக்கை விசாரிக்க 
சாராம்சம்‌ இருக்குமென கருதினால்‌ குற்றம்‌ 
சாட்டப்படுவருக்கு குற்றவியல்‌ 
நடைமுறைச்சட்டப்பிரிவு 204ன்‌ கீழ்‌ அழைப்பாணை 
அனுப்பி வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம்‌. 


இதைப்போலவே நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி 
விசாரணை செய்ய காவல்‌ துறைக்கு 
அதிகாரமில்லாத வழக்குகளில்‌ காவல்‌ 
துறையினரை விசாரிக்க நீதித்துறை நடுவருக்கு 
குற்றவியல்‌ நடைமுறைச்சட்டம்‌ பிரிவு 155(3) ன்‌ கீழ்‌ 
அதிகாரமுள்ளது. அவ்வாறு நீதித்துறை நடுவரால்‌ 
உத்தரவிடப்பட்டால்‌ அவ்வழக்கை காவல்‌ 
துறையினர்‌ நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி காவல்‌ 
துறையினர்‌ விசாரிக்க அதிகாரமுள்ள வழக்குபோல்‌ 
விசாரிக்கலாம்‌. ஆனால்‌ கைது செய்வது மட்டும்‌ 
நீதிமன்ற ஆணையின்றி செய்ய இயலாது. 


மேற்கண்ட முறைகளைவிட சற்று எளியதும்‌ சற்று 


கூடுதல்‌ ஆற்றலுடையுதுமான வழிதான்‌ 
நீதிமன்றத்தின்‌ அனுமதியின்றி காவல்‌ 
துறையினர்‌ விசாரிக்க அதிகாரமுள்ள 


வழக்குகளுக்கு உயர்நீதிமன்றத்தின்‌ தன்னிச்சை 
அதிகார பிரிவான குற்றவியல்‌ நடைமுறைச்‌ 
சட்டத்தின்‌ பிரிவு 482 ஆகும்‌. இப்பிரிவின்‌ கீழ்‌ 
பாதிக்கப்பட்ட நபர்‌ தனது புகாரை 
காவல்துறையினர்‌ பதிவு செய்யவேண்டுமென்று 
கூறி நேரடியாக உயர்நீதிமன்றத்தை அணுகி தீர்வு 
பெறலாம்‌. பிரிவு 482 குற்றவியல்‌ வழக்குகளில்‌ 


உயர்நீதிமன்றத்திற்கு உள்ள தன்னிச்சை 
அதிகாரத்தை வழங்குவதாலும்‌ உயர்நீதிமன்றமே 
புகாரை பதிவு செய்ய ஆணையிடும்போது 
அதிலிருந்து தவறினால்‌ நீதிமன்ற அவமதிப்பு 
வழக்கு போன்றவற்றை சந்திக்க வேண்டி வரும்‌ 
என்பதாலும்‌ இப்பிரிவின்‌ முக்கியத்துவம்‌ 
புகார்களை பதிய வைப்பதில்‌ சற்று கூடுதலாகும்‌. 


-௧. திலகேஸ்வரன்‌ 
(thilakjurist@gmail.com) 


RESTROOM 
௯ 


MADRAS BAR ASSOCIATION 


மூன்றாம்‌ பாலினம்‌ 
TUESDAY, MAY 13, 2014 


நிறம்‌, இனம்‌, பால்‌, பிறப்பு, மொழி போன்றவைகளை 

முன்னரே தீர்மானித்து எவரும்‌ இப்புவியில்‌ 
பிறப்பதில்லை. அதுபோலவே, தான்‌ ஒரு 
திருநங்கையாகப்‌ பிறக்க வேண்டும்‌ என எவரும்‌ 
விரும்பி, பிறப்பதில்லை. எப்படி பெண்‌, ஆண்‌ 
பிறப்போ அதுபோலத்தான்‌ “திருநங்கை” பிறப்பும்‌. 
அதற்கு எவரும்‌ எவ்விதத்திலும்‌ பொறுப்பாக 
முடியாது. ஆனால்‌ இங்கே, தன்சக ஆண்‌ 
பெண்ணைப்‌ போல எந்த உரிமையையும்‌ 
திருநங்கைகளால்‌ அனுபவிக்க இயலாத 
துர்பாக்கிய நிலையே நீடித்து வருகிறது. 


“மொழி, இனம்‌, நிறம்‌, பிறப்பு, பால்‌, சமயம்‌, சாதி, போன்ற 
அடிப்படையில்‌ எவ்வித பாகுபடுத்தலும்‌ 
கூடாது” என தனிச்சரத்தை இந்திய அரசியலைப்புச்‌ 
சட்டம்‌ இயற்றப்பட்டு அது கடந்த 64 ஆண்டுகள்‌ 
பூர்த்தியான பிறகும்‌ இன்றளவும்‌ முழுமையாக 
நடைமுறைக்கு வரவில்லை என்பதற்கு நம்‌ 
கண்முன்னர்‌ நிற்கும்‌ காட்சியே, சமூகத்தில்‌ 
திருநங்கைகள்‌ குறித்த ஒதுக்கலாகும்‌. 


சமூகத்தில்‌ ஒரு பெண்‌ கேலிக்குள்ளாக்கப்படும்‌ 
போது சிலரேனும்‌ உடனே தட்டிக்‌ கேட்கும்‌ நிலை 
காணப்படும்‌ சூழலில்‌ திருநங்கைகள்‌ பொது 
இடங்களில்‌ வைத்து பாலியல்‌ சீண்டல்களுக்கே 
உள்ளாக்கப்பட்டாலும்‌ எவரும்‌ அதை 


பொருட்படுத்துவதில்லை. அது ஒரு சாதாரண 
நிகழ்வாகவே பெரும்பாலும்‌ பார்க்கப்படுகிறது. 
அதேபோல, விலங்குகளுக்குக்‌ கூட இங்கே அளித்து 
வரும்‌ காப்பீட்டுத்‌ திட்டங்கள்‌ திருநங்கைகளுக்கு 
வழங்கப்படுதற்கு எண்ணற்றத்‌ தடைகள்‌ உள்ளன. 


ஆனால்‌, திருநங்கைகள்‌ தற்போது மெல்ல மெல்ல, 
ஊடகம்‌, திரைத்துறை, அரசியல்‌ உள்ளிட்ட பல்வேறு 
துறைகளில்‌ தங்கள்‌ திறமைகளை 
வெளிபடுத்த துவங்கிவிட்டனர்‌. இருப்பினும்‌ 
அவர்களுக்கு உரிய அங்கிகாரம்‌ கிடைக்காமல்‌ 
இருந்து வரும்‌ நிலையில்‌ தங்களை மூன்றாம்‌ 
பாலினத்தவர்‌ என்று சட்ட ரீதியாக அங்கீகரிக்க 
வேண்டும்‌ என்பது திருநங்கைகள்‌ மற்றும்‌ சமூக 
ஆர்வலகளின்‌ நீண்டநாள்‌ கோரிக்கையாகும்‌. 


இந்நிலையில்‌, தேசிய சட்டப்‌ பணிகள்‌ மையம்‌ 
மற்றும்‌ உரிமை ஆர்வலர்‌ லக்ஷ்மி நாராயண்‌ 


திரிபாதி மற்றும்‌ திருநங்கைகள்‌ சிலர்‌, 
உச்சநீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ செய்த பொதுநல 
மனுக்களில்‌, “நாங்கள்‌ இரு பாலினத்திலும்‌ 


சேராததால்‌ எங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு 
போன்றவை  மறுக்கப்படுகிறது. பாலியல்‌ ரீதியாக 


துன்புறுத்தப்பட்டு சமூகத்தால்‌ ஒதுக்கி 
வைக்கப்படுகிறோம்‌. ஓட்டுநர்‌ உரிமம்‌ உள்ளிட்ட 
அரசின்‌ அங்கீகாரம்‌ வழங்கப்படுவதில்லை. 


காவல்துறையினரால்‌ காரணமில்லாமல்‌ 
துன்புறுத்தப்படுகிறோம்‌. எனவே, அரசியல்‌ சட்டப்படி 
எங்களுக்கும்‌ வாழ உரிமை உண்டு 
என்பதால்‌, எங்களை மூன்றாம்‌ பாலினமாக 
அங்கீகரிக்க வேண்டும்‌” என்று கோரியிருந்தனர்‌. 


அந்த பொதுநல மனுவை விசாரித்த 
உச்சநீதிமன்ற நீதிபதிகள்‌ 
கே.எஸ்‌.ராதாகிருஷ்ணன்‌, ஏ.கே.சிக்ரி ஆகியோர்‌ 
அடங்கிய குழுமம்‌ கடந்த ஏப்பிரல்‌ மாதம்‌ ம்‌ நாள்‌, 


“அரசியல்‌ சட்டப்படிவாழும்‌ உரிமை அனைத்து 
குடிமக்களுக்கும்‌ வழங்கப்பட்டுள்ளது. 
பாலின அடிப்படையில்‌ பாகுபாடு 
காட்டுவதையும்‌, உரிமைகள்‌ மறுக்கப்படுவதையும்‌ 
ஏற்க முடியாது. இந்தியாவில்‌, பழங்காலம்‌ தொட்டே 
இரு பாலினத்திலும்‌ சேராதவர்கள்‌ இருந்து 
வந்துள்ளனர்‌. 

அவர்கள்‌ ”ஹிஜ்ரா, அரவாணி, திருநங்கை" போன்ற 
பல பெயர்களில்‌ அழைக்கப்பட்டு வருகின்றனர்‌. 
சமூகத்தில்‌ முந்தைய காலங்களில்‌ திருநங்கைகள்‌ 
மரியாதையுடன்‌ நடத்தப்பட்டனர்‌. ஆனால்‌ தற்போது 
அவர்கள்‌ பாரபட்சமாக 

நடத்தப்படுவதுடன்‌, பல்வேறு இன்னல்களையும்‌ 
சந்தித்து வருகின்றனர்‌. ஒருவர்‌ மருத்துவ ரீதியாக 
தன்‌ பாலினத்தை மாற்றிக்‌ கொண்டால்‌, மாற்றப்பட்ட 
பாலினத்தில்‌ இருக்கும்‌ உரிமை அவருக்கு உண்டு. 
அவ்விதம்‌ மாறியவர்களும்‌ இந்த நாட்டின்‌ 
குடிமக்கள்தான்‌. எனவே, “மூன்றாம்‌ பாலினம்‌” என்ற 
பிரிவை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறோம்‌. 


திருநங்கைகளை சமூகத்தில்‌ 
பின்தங்கியவர்களாகக்‌ கருதி, உரிய 
சலுகைகள்‌, கல்வி மற்றும்‌ வேலைவாய்ப்புகளில்‌ 


அவர்களுக்கு இதர பிற்படுத்தபட்டோர்‌ பிரிவில்‌ 
சேர்த்து உரிய இட ஒதுக்கீடு போன்றவைகளையும்‌, 
வாக்காளர்‌ அட்டை, பாஸ்போர்ட்‌ மற்றும்‌ ஓட்டுநர்‌ 
உரிமம்‌ உள்பட அனைத்துச்‌ சலுகைகளையும்‌ 
நடுவணரசும்‌, மாநில அரசுகளும்‌ வழங்க 
நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌. 


மூன்றாம்‌ பாலினத்தவரின்‌ பிரச்சினைகளை 
கவனிக்க நிபுணர்‌ குழு அமைக்கப்பட்டுள்ளதாக 
நடுவணரசால்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 
குழுவானது அவர்களது பிரச்சினைகளை தீர்க்கும்‌ 
வகையில்‌ மூன்று மாதங்களுக்குள்‌ அறிக்கையை 
அளிக்க வேண்டும்‌. அவற்றை நடுவணரசும்‌, மாநில 


அரசுகளும்‌ ஆறு மாதங்களுக்குள்‌ அமல்படுத்த 
வேண்டும்‌. மேலும்‌, மருத்துவரீதியாக அவர்களை 
பாலின சோதனைக்கு உட்படுத்துவது சட்ட விரோதம்‌ 
என்றும்‌, 

தன்பாலின சேர்க்கையாளர்கள்‌, இருபாலின 
சேர்க்கையாளர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது 
என்றும்‌ ஒரு வரலாற்றுச்‌ சிறப்புமிக்கதொரு 
தீர்ப்பினை வழங்கியுள்ளது. 


ஒரு குறிப்பிட்ட நாளில்‌ திடீரென ஒரு 
ஆணோ, பெண்ணோ திருநங்கையாக உருமாற்றம்‌ 


அடைந்து விடுவதில்லை. உடல்ரீதியாக 
ஆணாக, பெண்ணாக இருந்துகொண்டு 
மனரீதியாக, உணர்வுரீதியாக எதிர்பாலின 
உணர்ச்சிகளை உணர்பவர்களே திருநங்கைகள்‌. 


தங்கள்‌ பருவவயதை அடையும்போது இதர 
ஆண்‌, பெண்ணிடமிருந்து தான்‌ வேறுபட்டுள்ளோம்‌ 
என்றும்‌, எதிர்பாலினத்திற்குரிய உணர்ச்சிகளைக்‌ 


கொண்டுள்ளோம்‌ என்றும்‌ உணர்கிறார்கள்‌. 
ஆணின்‌/பெண்ணின்‌ உடலில்‌ சிறைபடுத்தப்பட்டு 
பெண்ணாக/ஆணாக உணர்பவர்கள்‌ 


திருநங்கைகள்‌ என்று பொதுவாக கூறப்படுகிறது. 
ஆனால்‌ திருநங்கைகள்‌ சிலரும்‌, பிறரும்‌ இது 
திருநங்கை என்பதற்கான சரியான விளக்கமல்ல 
என்று கூறுகின்றனர்‌. திருநங்கைகள்‌ பெரும்பாலும்‌ 
ஆணாகவே பிறப்பதன்‌ காரணமாக அவர்களுக்கு 
இயற்கையாகவே கருப்பை கிடையாது. அதன்‌ 
காரணமாய்‌ அவர்களால்‌ மறு உற்பத்தி செய்ய 
இயலாமல்‌ போகிறது. 


பெரும்பாலான திருநங்கைகள்‌ 
ஆணாகப்பிறந்து பெண்ணாக உணர்பவர்களே. 
குடும்ப உறுப்பினர்களால்‌ 
கண்டறியப்பட்டு, திருநங்கையாகப்‌ பிறந்துவிட்ட 
ஒரே காரணத்திற்காக பல்வேறு 


சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வீட்டைவிட்டு 


வெளியேற்றப்படுகின்றனர்‌ அல்லது 
தாங்கள்‌ எதிர்பாலின உணர்ச்சிகளை உணர்வதை 
அறிந்தவுடன்‌ வீட்டில்‌ சொல்ல பயந்து வீட்டைவிட்டு 
வெளியேறுகின்றனர்‌. இதன்காரணமாக 
திருநங்கைகள்‌ அனைவராலும்‌ தான்‌ பிறந்த 
குடும்பத்துடனும்‌, உள்ளூரிலும்‌ வாழ இயலாமல்‌ 
வெளியூருக்குச்‌ சென்று வாழ வேண்டிய நிர்பந்தச்‌ 
சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர்‌. 
புனே, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களுர்‌, கோழிக்‌ 
உள்ளிட்ட நாட்டின்‌ பல்வேறு நகரங்களுக்குச்‌ சென்று 
அங்குள்ள திருநங்கைகளுடன்‌ சேர்ந்து 
வசித்து வருகின்றனர்‌. 


பொதுத்தளங்களில்‌ தொழில்‌ 
மறுப்பு, உழைப்பு மறுப்பு காரணமாக 
பிச்சையெடுத்தல்‌, பாலியல்‌ தொழிலில்‌ 
ஈடுபடல்‌, உணவுவிடுதிகள்‌, திருமண நிகழ்வுகளில்‌ 
நடனமாடுதல்‌ போன்ற தொழில்களில்‌ 
ஈடுபட்டு வாழ்க்கை நடத்தி வருவதனுடன்‌ அதன்‌ 
மூலமான வருவாயினைக்‌ கொண்டு 
ஆணாக தொடர்ந்து வாழ்ந்திட 
விருப்பமில்லாமல்‌ “தாயம்மா” எனும்‌ 
சடங்கின்‌ வாயிலாகவும்‌, அங்கீகாரம்‌ இல்லாத 
பாலின மாற்று அறுவை சிகிச்சை 


மூலமாகவும்‌ பெண்ணாக மாறி தங்கள்‌ விருப்பம்‌ 
போல வாழத்‌ துவங்குகின்றனர்‌. திருநங்கைகள்‌ பலர்‌ 
ஒன்றிணைந்து “ஜமாத்‌” என்ற பெயரில்‌ பெரும்‌ 
குழுவாக நாடு முழுவதும்‌ பரவலாக வாழ்ந்து 
வருகின்றனர்‌. 


ஆண்‌, பெண்ணாக உருமாற்றம்‌ அடைவது 
இந்தியப்‌ புராணங்களில்‌ தொடர்ந்து வரும்‌ 
நிகழ்வுகளில்‌ ஒன்றாகும்‌. நாரதர்‌ ஒரு குளத்தில்‌ 
குளித்துவிட்டு கரையேறும்‌ போது பெண்ணாக 
மாறினார்‌ என்றும்‌, கானகத்தில்‌ உள்ள ஒரு விருட்சக 
மரத்தின்‌ நிழலில்‌ உறங்கி எழுந்த 


இளவரசன்‌ பெண்ணாக மாறிவிட்டான்‌ 


என்றும்‌, மகாபாரதக்‌ கதைகளில்‌ 
கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணர்‌ மோகினி வடிவம்‌ 
கொண்டது ஐயப்பன்‌ கதையிலும்‌ 
இடம்பெற்றுள்ளது. அர்ச்சுனன்‌ கிருஷ்ணருடன்‌ ஒரு 
முறையாவது பாலுறவு கொள்ளவேண்டும்‌ 
எனும்‌ நோக்கில்‌ “அர்ச்சுனி' என்ற பெயரில்‌ 


உருமாற்றம்‌ கொண்டான்‌ என்கிறது பத்மபுராணம்‌. 
பீஷ்மரை யுத்தத்தில்‌ கொள்ளும்‌ “சிகண்டி என்பவர்‌ 
ஒரு திருநங்கைதான்‌. அதுபோலவே வனவாசத்தில்‌ 
அர்ச்சுனன்‌ 'பிருகன்னளை?: என்ற 


பெயரில்‌ திருநங்கையாக வாழ்ந்ததாகவே 
கூறப்பட்டுள்ளது. 
இந்தியாவின்‌ பெரும்பகுதியில்‌ 


ஆட்சிபுரிந்த கில்ஜி வம்சத்தைச்‌ சேர்ந்த அரசரான 
அலாவுதீன்‌ கில்ஜி (1296-1316)-ன்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 


டில்லியில்‌ முக்கியப்பதவிகள்‌ வகித்த 
அனைவரும்‌ திருநங்கைகளே. கில்ஜியின்‌ 
அந்தப்புரத்துப்‌ பெண்களாக 
இருந்தவர்களில்‌ பெரும்பாலனோர்‌ 

திருநங்கைகளாகத்தான்‌ இருந்திருக்கிறார்கள்‌. 
அடிமையாக இருந்து பின்னர்‌ அலாவுதின்‌ 
கில்ஜியால்‌ 1000 தினார்‌ விலைக்கு 
வாங்கப்பட்டு பின்னாளில்‌ அவரது 


படைத்தளபதியான மாலிக்கபூர்‌, அடிமைவம்சத்தை 
நிறுவிய பால்பனின்‌ ஆட்சியில்‌ முதல்வராகப்‌ 


பொறுப்பு வகித்த இமாதுதீன்‌ 
ரேயான்‌, கில்ஜி வம்சத்தைச்‌ சேர்ந்த அரசரான 
குதுப்தீன்‌ முபாரக்கின்‌ 
பிரியத்திற்குரிய அடிமையும்‌, ஆட்சியில்‌ முக்கிய 


பொறுப்பும்‌ வகித்த குஷ்ருகான்‌, சுல்தான்‌ பெரோஸ்‌ 
துக்ளக்கிற்கு பின்னர்‌ ஆட்சிக்கு வந்த சுல்த்தான்‌ 
முகமது ஆட்சியில்‌ முக்கியப்பொறுப்பு வகித்த 
கருப்பினத்தைச்‌ சேர்ந்த க்வாஜா ஜெகான்‌ 
மாலிக்‌ சர்வார்‌ என்பவரும்‌ திருநங்கையே என்பதும்‌ 


வரலாற்றின்‌ வாயிலாக அறியவருகிறது. 


பாலியல்‌ சிறுபான்மையினரான 
திருநங்கைகள்‌ குறித்து கிறித்தவர்களின்‌ புனித 
நூலான 
வேதாகமத்தில்‌ “அன்னகர்‌” என்றும்‌ குறிப்பிடப்படுகின்றனர்‌. 
இசுலாம்‌ சமூகத்தில்‌ பிறந்து பின்னர்‌ 
வரலாற்றில்‌ வெற்றியாளர்களாய்‌ திகழ்ந்த 
மாலிக்காபூர்‌, குஸ்ருகான்‌, ஜலாவுதீன்கான்‌ போன்றோர்‌ 
திருநங்கைகளே. முகலாயர்‌ வம்சத்தினரின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ (1526-1665) அந்தப்புர 
காவலர்களாக திருநங்கைகளே 
நியமிக்கப்பட்டுள்ளனர்‌. ஐம்பெரும்‌ காப்பியங்களில்‌ 
ஒன்றான “சீவகசிந்தாமணி'யிலும்‌ 
வாத்ஸ்யானரின்‌ 'காமசூத்திரத்திலும்‌' திருநங்கைகள்‌ 
தொடர்பான செய்திகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


புராணக்கதையான மகாபாரதத்தில்‌ 
யுத்தம்‌ துவங்கியபோது பாண்டவர்கள்‌ தங்களின்‌ 
வெற்றிக்காக ஒரு சுத்தவீரனை பலி 


கொடுக்க வேண்டி அர்ச்சுனனுக்கும்‌, நாகவம்சத்தைச்‌ 
சேர்ந்த உலுபி என்ற பெண்ணுக்கும்‌ பிறந்த 
திருநங்கையைத்‌ தேர்வு செய்தபோது அவர்‌ தன்‌ 
உயிரை மாய்த்துக்கொள்ளும்‌ முன்பாக இவ்வுலக 
இன்பங்கள்‌ அனைத்தையும்‌ அனுபவித்துவிட 
விரும்பியபோது, அவர்‌ திருநங்கை என்பதால்‌ 
அவருக்கு எவரும்‌ பெண்‌ கொடுக்க முன்வராத 
சூழலில்‌ கிருஷ்ணர்‌ பெண்‌ உருவம்‌ எடுத்து அவரை 
மணக்கிறார்‌. மறுநாள்‌ திருநங்கை 
களப்பலி கொடுக்கப்பட்டதும்‌ பெண்‌ உருவிலிருந்த 
கிருஷ்ணர்‌ தாலி அறுக்கிறார்‌ என்ற புராணக்‌ 
கதையின்‌ நிகழ்வுதான்‌ அரவாணத்‌ திருவிழாவின்‌ 
மையமாகும்‌. 


பாலின உணர்ச்சியானது ஆணிலிருந்து 
பெண்ணுக்கு எவ்வாறு வேறுபடுகிறதோ அதே 


போலவே திருநங்கைகளுடைய பாலின உணர்ச்சி 
வேறுபட்டது. இதன்‌ காரணமாக திருநங்கைகள்‌ 
ஆண்‌ /பெண்ணைவிட குறைவானவர்கள்‌ என்று 
எவரும்‌ கருதி விடமுடியாது. இந்திய தண்டனை 
சட்டம்‌ பிரிவு 377 திருநங்கைகளுடனான மற்றும்‌ 


திருநங்கைகளுக்கு இடையேயான 
புணர்ச்சியானது இயற்கைக்கு முரணான 
புணர்ச்சியாக, தண்டனைக்குரிய குற்றமாகவும்‌ 
காண்கிறது. இதற்கு முரணாக டெல்லி 


உயர்நீதிமன்றம்‌ வழங்கிய சிறப்பு வாய்ந்த 
தீர்ப்பு பிறகு உச்சநீதிமன்றத்தால்‌ தள்ளுபடி 
செய்யப்பட்டது. அந்த தீர்ப்பினை சீராய்வு செய்ய 
வேண்டி தாக்கல்‌ செய்யப்பட மனு தற்போது 
நிலுவையில்‌ உள்ளது. 


இந்நிலையில்‌, 1989ஆம்‌ ஆண்டு பிறந்து, 
பெண்கள்‌ பள்ளியில்‌ படித்த நங்கை என்பவர்‌ 
பெண்கள்‌ பிரிவில்‌ காவல்துறையில்‌ தேர்ச்சி 
பெற்றார்‌. அவருக்கு 2011ஆம்‌ ஆண்டு காவலர்‌ பணி 
வழங்கப்பட்டது. அவரை மருத்துவ பரிசோதனைக்கு 
உட்படுத்திய அதிகாரிகள்‌, அவர்‌ பெண்ணல்ல, 
திருநங்கை என்று கூறி பணியிலிருந்து 
நீக்கியுள்ளனர்‌. இந்த முடிவை எதிர்த்து சென்னை 
உயர்நீதிமன்றத்தில்‌ நங்கை வழக்கு தொடர்ந்தார்‌. 
இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள்‌, இது முற்றிலும்‌ 
சட்டத்திற்கு புறம்பானது என்று தெரிவித்தனர்‌. 
பாலினம்‌ பற்றி குறிப்பிடும்‌ போது அவர்‌ தன்னை 
பெண்‌ என்று குறிப்பிட்டுள்ளார்‌. அவரது பிறப்பு 
சான்றிதழிலும்‌ பெண்‌ என்றே கூறப்பட்டுள்ளது. 
எனவே, அவரை மீண்டும்‌ வேலையில்‌ தொடர 
அனுமதிக்குமாறு நீதிபதிகள்‌ உத்தரவிட்டுள்ளனர்‌. 
திருநங்கைகளை மூன்றாம்‌ பாலினமாக அங்கீகரித்த 
உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து மூன்று தினங்களுக்குப்‌ 
பிறகு, ஏப்ரல்‌ மாதம்‌ 18ம்‌ நாள்‌ இத்தீர்ப்பு 
பகரப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. 
உச்சநீதிமன்றத்தின்‌ தீர்ப்பின்‌ காரணமாக இனி இது 


போன்ற நிகழ்வுகள்‌ ஏற்படாது என்ற சூழல்‌ தற்போது 
நிலவுகிறது. 


துரதிருஷ்டவசமாக திருநங்கைகள்‌ அவர்களது 
உரிமைகளை பெறுவதற்கான சட்டங்கள்‌ நமது 
நாட்டில்‌ இன்னும்‌ இயற்றப்படாமல்‌ உள்ளன. 
நேபாளம்‌, பாகிஸ்தான்‌ உள்பட பல்வேறு நாடுகளில்‌ 


அவர்களின்‌ உரிமைகள்‌ 
அங்கீகரிக்கப்பட்டு, திருநங்கைகள்‌ 
பாதுகாக்கப்படுகின்றனர்‌. பன்னாட்டு 


அமைப்புகளில்‌ இந்தியாவும்‌ அங்கம்‌ வகிக்கிறது. 
ஆகையால்‌ சர்வதேச நாடுகளில்‌ திருநங்கைகளுக்கு 
அளிக்கப்படும்‌ உரிமைகள்‌ இந்தியாவிலும்‌ 
பின்பற்றப்பட வேண்டியது அவசியமாகிறது. 


திருநங்கைகளை மூன்றாம்‌ பாலினமாக 
சட்ட, சமூக ரீதியாக அங்கீகரித்தல்‌, அயல்நாடுகளில்‌ 
பாலின மாற்று அறுவைசிகிச்சைக்கு 
வாய்ப்புகள்‌ உள்ளதுபோல இங்கும்‌ 
வாய்ப்புகள்‌, தொழில்‌ நுட்ப வசதிகள்‌ 
ஏற்படுத்தப்படல்‌, பெயர்‌, மதம்‌ மாற்றுவதற்கு 
சட்டப்படியான அங்கீகாரம்‌ இருப்பது போல 
பாலினம்‌ மாற்றுவதற்கும்‌ சட்ட அங்கீகாரம்‌ 


அளித்தல்‌ என்பது போன்ற திருநங்கைகள்‌ மேம்பாடு 
தொடர்பான செயல்பாடுகளுக்கு அடிப்படையான 
தனி சட்டத்தினை நடுவணரசும்‌, மாநில அரசுகளும்‌ 
விரைவில்‌ இயற்றி அது தொடர்பான பணிகளை 
முன்னெடுத்தலின்‌ மூலமாக மட்டுமே, 
திருநங்கைகள்‌ வாழ்வு மேம்படும்‌. 

-இ. இ. இராபர்ட்‌ சந்திரகுமார்‌ 
ஒரு கழிப்பறையின்‌ கதை! 

FRIDAY, JUNE 13, 2014 


பொதுச்சுகாதாரத்தை பேணுவதில்‌ 


கழிப்பறையின்‌ முக்கியத்துவம்‌ குறித்து உலக 
அளவில்‌ விவாதங்கள்‌ நடைபெற்று வருகின்றன. 
ஏழை நாடுகளின்‌ குடிமக்களுக்கு இலவச கழிப்பறை 
வசதிகளை செய்து தருவதில்‌ ஐக்கிய நாடுகள்‌ 
அவை ஆர்வம்‌ காட்டி வருகிறது. இந்தியாவிலோ 


பாதுகாப்பான கழிப்பறை இல்லாததால்‌ 
தாழ்த்தப்பட்ட ஏழைப்‌ பெண்கள்‌ பாலியல்‌ 
வல்லுறவுக்கு உள்ளாவதாக செய்திகள்‌ 
கூறுகின்றன. 


இந்நிலையில்‌ சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ 
இருக்கும்‌ ஒரு கழிவறையின்‌ கதையை பார்ப்போம்‌. 


அதற்கு முன்‌ உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்‌ சங்கங்கள்‌ 
குறித்து ஒரு சிறு அறிமுகம்‌. சென்னை 
உயர்நீதிமன்றத்தில்‌ இரண்டு வழக்கறிஞர்‌ சங்கங்கள்‌ 
உள்ளன. இதில்‌ சாமானிய 
வழக்கறிஞர்களுக்கானது, சென்னை உயர்நீதிமன்ற 
வழக்கறிஞர்‌ சங்கம்‌ (Madras High Court Advocates 
Aociation). சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ 
வழக்கறிஞராக தொழில்புரியும்‌ யாரும்‌ இந்த 
சங்கத்தில்‌ உறுப்பினராகலாம்‌. 


இதே உயர்நீதிமன்றத்தில்‌ உள்ள மற்றொரு 
வழக்கறிஞர்‌ சங்கம்‌, மெட்ராஸ்‌ பார்‌ 
அசோஸியேஷன்‌. சுமார்‌ 150 ஆண்டுகளுக்கும்‌ 
மேலாக இயங்கி வரும்‌ இந்த சங்கம்‌ மிகவும்‌ 
முக்கியமான சங்கமாகும்‌. இந்த சங்கத்தில்‌ 
உறுப்பினராவது அவ்வளவு எளிதல்ல. இந்த 
சங்கத்தில்‌ சுமார்‌ 1000 உறுப்பினர்களே உள்ளனர்‌ 
என்றால்‌ பார்த்துக்கொள்ளுங்கள்‌. சாமானியர்கள்‌ 
யாரும்‌ இந்த சங்கத்தில்‌ உறுப்பினராவது குறித்து 
யோசித்துக்கூட பார்க்க முடியாது. அவ்வளவு 
கடினமான விதிமுறைகள்‌ இருக்கும்‌. 


சென்னை உயர்நீதிமன்றம்‌ அண்மையில்‌ தனது 
150வது ஆண்டுவிழாவை கொண்டாடியது. இந்த 150 
வருட காலத்தில்‌, பெரும்பாலான காலம்‌ இந்தியா 
ஆங்கிலேயர்களிடம்‌ அடிமையாக இருந்தது. 
அப்போது சுதந்திரப்போராட்ட வீரர்களுக்கு 
எதிராகத்தான்‌ இந்த நீதிமன்றம்‌ செயல்பட்டிருக்க 
வேண்டும்‌. இதையும்‌ சேர்த்துத்தான்‌ சென்னை 
உயர்நீதிமன்றம்‌ கொண்டாடியது. இதே 
மனோபாவத்துடன்தான்‌ மெட்ராஸ்‌ 
அசோஸியேஷனும்‌ தனது 150வது ஆண்டு விழாவை 
கொண்டாடியது. 


மெட்ராஸ்‌ பார்‌ அசோஷியனின்‌ உறுப்பினர்களுக்கும்‌ 
சமூக உணர்வுகளுக்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ 
இருப்பதாக தெரியவில்லை. நாட்டில்‌ என்ன 
நடந்தாலும்‌ அதற்கு எந்த எதிர்வினையும்‌ ஆற்றாமல்‌ 
தமது தொழிலை மட்டுமே பார்ப்பவர்களாகவே 
இவர்கள்‌ இருப்பார்கள்‌. மக்களுக்கு எதிராக போர்‌ 
தொடுக்கும்‌ அரசு அமைப்புகளுக்கும்‌, அதற்கு பின்‌ 
புலமாக இருக்கும்‌ வர்த்தக்கழகங்களுக்கும்‌ 
தேவையான சட்ட உதவிகளை இந்த மெட்ராஸ்‌ பார்‌ 
அசோஸியேஷனின்‌ உறுப்பினர்களே செய்வார்கள்‌. 
சமூகநீதியில்‌ இடஒதுக்கீடின்‌ முக்கியத்துவம்‌ போன்ற 
பல அம்சங்களுக்கு எதிரான கருத்தியல்‌ 
கொண்டவர்களாகவே இந்த சங்கத்தின்‌ 
உறுப்பினர்களும்‌, அவர்களுடைய 
ஜூனியர்களும்கூட இருப்பார்கள்‌. 


தமிழ்நாட்டிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாகும்‌ 
பலர்‌ இந்த சங்கத்தின்‌ உறுப்பினர்களாகவே 
இருப்பார்கள்‌. இதோடு வேறு மாநிலங்களிலிருந்து 
வரும்‌ நீதிபதிகளும்‌ இந்த மெட்ராஸ்‌ பார்‌ 
அசோஸியேஷனின்‌ விசேஷ கவனிப்புக்கு 
ஆளாக்கப்படுவார்கள்‌. உயர்நீதிமன்ற நீதிபதி 
பதவிக்கான தேர்வுக்கு அறிவியல்‌ ரீதியான 
வழிமுறையே இல்லாதநிலையில்‌, மர்மமான வழியில்‌ 


நீதிபதி பதவி பெறுபவர்கள்‌, நீதிபதிகளை 
உருவாக்கும்‌ ஒரு சங்கத்திற்கு நன்றிக்கடன்‌ 
பெற்றிருப்பதில்‌ வியப்பேதுமில்லை. 


இந்த சங்கத்தின்‌ அலுவலகம்‌ உள்ளிட்ட 
அனைத்தும்‌ சென்னை உயர்நீதிமன்ற 
வளாகத்திற்குள்தான்‌ உள்ளது. ஆனாலும்‌ இந்த 
சங்கத்தின்‌ ஆளுகைக்குள்‌ இருக்கும்‌ இடங்கள்‌ 
அனைத்தும்‌ ஆலயங்களின்‌ கருவறை போன்றது. 
இந்தியாவின்‌ பிற இடங்களுக்கு பொருந்தும்‌ 
சட்டங்கள்‌, இந்த இடத்திற்கு பொருந்தாது. 


இந்த சங்கத்தின்‌ உறுப்பினர்களுக்காக தனியார்‌ 
கார்‌ பார்க்கிங்‌ உள்ளிட்ட வசதிகள்‌ இருக்கும்‌. இதை 
இந்த சங்கத்தில்‌ உறுப்பினராக தகுதி இல்லாத 
வழக்கறிஞர்கள்‌ பயன்படுத்த முடியாது. இத்தகைய 
பெருமை வாய்ந்த மெட்ராஸ்‌ பார்‌ அசோஸியேஷன்‌ 
அலுவகத்தின்‌ பின்புறத்தில்‌, அதாவது 
உயர்நீதிமன்றத்தின்‌ 6வது நீதிமன்ற அறையின்‌ 
அருகில்‌ ஒரு கழிப்பறை உள்ளது. இது கழிப்பறை 
என்பதற்கான எந்த அடையாளமோ, அறிவிப்போ 
இருக்காது. நீதிமன்ற அலுவலகம்‌ போன்ற 
அமைப்புள்ள இந்த கழிப்பறையை மெட்ராஸ்‌ பார்‌ 
அசோஸியேஷனின்‌ பெண்‌ உறுப்பினர்கள்‌ மட்டுமே 
பயன்படுத்தி வந்தனர்‌. 


இந்த கழிப்பறையை பயன்படுத்த சென்னை 
உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்‌ லோகநாயகி என்பவர்‌ 
முயற்சித்தபோது அங்கிருந்த உதவியாளர்‌, “இந்த 
கழிப்பறை மெட்ராஸ்‌ பார்‌ அசோஸியேஷனுக்கு 
சொந்தமானது. எனவே அதன்‌ உறுப்பினர்கள்‌ 
மட்டுமே இந்த கழிவறையை பயன்படுத்தமுடியும்‌” 
என்று கூறி வழக்கறிஞர்‌ லோகநாயகிக்கு அனுமதி 
மறுத்துள்ளார்‌. 

இந்த நிகழ்ச்சியால்‌ அதிர்ச்சியடைந்த 
வழக்கறிஞர்‌ லோகநாயகி, உடனடியாக சென்னை 


உயர்நீதிமன்ற பதிவாளரிடம்‌ புகார்‌ செய்துள்ளார்‌. 
எழுத்து மூலமாக அளிக்கப்பட்ட அந்தப்‌ புகாரில்‌, 
சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில்‌ உள்ள 


கழிப்பறையில்‌ தீண்டாமை 
கடைபிடிக்கப்படுவதாகவும்‌, அரசியல்‌ சட்டக்‌ 
கோட்பாடுகளை காப்பாற்ற வேண்டிய 


நீதிமன்றத்தின்‌ வளாகத்திலேயே நடைபெறும்‌ இந்த 
சமூக அநீதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க 
வேண்டும்‌ என்றும்‌ அந்தப்புகாரில்‌ 
வலியுறுத்தப்பட்டது. இந்தப்‌ புகார்‌ 
அளிக்கப்பட்டதை தொடர்ந்து நடந்த சம்பவம்‌ 
மேலும்‌ அதிர்ச்சியளிக்கக்கூடியது! ஆம்‌, அந்த 
கழிவறை பூட்டப்பட்டது. 


சட்டம்‌ படித்த ஒரு பெண்‌ வழக்கறிஞருக்கு 
ஏற்பட்ட இந்த அவலத்தை அகற்ற வழக்கறிஞர்‌ மு. 
ராதாகிருஷ்ணன்‌ முன்‌ வந்தார்‌. உடனடியாக ஒரு 
பொதுநல வழக்கு (W.P. 71௦. 15144/2014) பதிவு 
செய்யப்பட்டு, பல முயற்சிகளுக்குப்‌ பிறகு 
வெள்ளிக்கிழமை (13-06-2014) அன்று சென்னை 
உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில்‌ இந்த வழக்கு 
முதல்‌ வழக்காக விசாரணைக்கு வந்தது. தலைமை 
நீதிபதி பொறுப்பை வகிக்கும்‌ நீதியரசர்‌ 
அக்னிஹோத்ரி எடுத்த எடுப்பிலேயே மிகுந்த 
கோபத்துடன்‌, “இந்த வழக்கை டிஸ்மிஸ்‌ செய்யப்‌ 
போகிறேன்‌, மேலும்‌ அபராதமும்‌ 
விதிக்கப்போகிறேன்‌!” என்றார்‌. இதற்கு சளைக்காத 
வழக்கறிஞர்‌ மு. ராதாகிருஷ்ணன்‌, முதலில்‌ தனது 
தரப்பு வாதத்தை எடுத்துரைக்க அனுமதிக்குமாறு 
வேண்டி, தன்‌ வாதத்தை தொடங்கினார்‌. இடையில்‌ 
குறுக்கிட்ட நீதிபதி, இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு 
மாற்றி உத்தரவிட்டார்‌. 

இந்த வழக்கின்‌ போக்கும்‌, தீர்வும்‌ எப்படி 
வேண்டுமானாலும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 


நீதித்துறையிலும்‌, வழக்கறிஞர்‌ தொழிலும்‌ இருக்கும்‌ 


சமூக ஏற்றத்தாழ்வுகளை பிரதிபலிக்கும்‌ ஒரு 
உதாரணமாகவே இந்த சம்பவத்தை பார்க்கலாம்‌. 


நீதித்துறையில்‌ உள்ளவர்களுக்கு சமூகம்‌ 
குறித்தும்‌, சமூக சமத்துவம்‌ குறித்தும்‌ குறிப்பாக 
அரசியல்‌ சட்டம்‌ குறித்தும்‌ உள்ள அறிவை, 
அக்கறையை, பார்வையை இந்த சம்பவம்‌ 
உணர்த்துகிறது. 

இந்தச்‌ செய்தி ஊடகங்களிலும்கூட இருட்டடிப்பு 
செய்யப்படலாம்‌. பொறுத்திருந்து பார்ப்போம்‌, என்ன 
நடக்கிறது என்பதை...! 


உச்சநீதிமன்ற கிளை 
தமிழகத்தில்‌ அமையுமா? 


SUNDAY, OCTOBER 5, 2014 


“நீதிமன்ற பணியானது மருத்துவ பணிகளைப்‌ 
போல அத்தியாவசிய பணியாகும்‌. எனவே, 
மருத்துவமனைகளைப்‌ போல நீதிமன்றமும்‌ ஆண்டு 
முழுவதும்‌, 365 நாட்களும்‌ இயங்க வேண்டும்‌” என 
கடந்த மே மாதத்தில்‌, புதிதாக பொறுப்பேற்றுள்ள 
உச்சந்திமன்ற தலைமை நீதிபதி ஆ.எம்‌. லோதா 
கருத்து தெரிவித்துள்ளார்‌. மேலும்‌, இது தொடர்பாக 
அவர்‌, நீதிமன்றங்களில்‌ வழக்குகள்‌ தீர்க்கப்படாமல்‌, 


பெருமளவில்‌ தேங்கி கிடக்கிறது, எனவே, 
விடுமுறைகள்‌ தொடர்பாக கருத்து கேட்டு, நாட்டின்‌ 
அனைத்து உயர்நீதிமன்ற தலைமை 


நீதிபதிகளுக்கும்‌, வழக்குரைஞர்‌ குழுமங்களுக்கும்‌ 
கடிதம்‌ எழுதியுள்ளார்‌. 


கடந்த ஒரு மாத காலமாக 


இல்‌... ்‌ | 
நீதித்துறையிலும்‌, ஊடகங்களிலும்‌ இது பெரும்‌ 
விவாதமாக மாறியுள்ளது. இந்த கருத்துக்கு பல்வேறு 
மாநிலத்தின்‌ வழக்குரைஞர்‌ குழுமங்கள்‌ தங்களது 
எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதுடன்‌, இது 
நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது என்றும்‌ 
கூறியுள்ளன. தலைமை நீதிபதியின்‌ இந்த 
கருத்துக்கு, தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும்‌ 
விதமாக தமிழ்நாட்டின்‌ அனைத்து வழக்கறிஞர்‌ 
சங்கங்களும்‌ கடந்த ஜூன்‌ மாதம்‌ 13ம்‌ தேதி நீதிமன்ற 
புறக்கணிப்பில்‌ ஈடுபட்டன. 


ஆண்டு முழுவதும்‌ வேலை நாளாக அறிவித்தால்‌ 
வழக்குகள்‌ தேக்கம்‌ ஏற்படாது என்றும்‌, நீதிமன்ற 
விடுமுறைகள்‌ மட்டுமே, வழக்குகள்‌ தேக்கத்திற்கு 
காரணம்‌ என்றும்‌ கருதினால்‌ அது ஒரு தவறான 
கருத்தாக மட்டுமே இருக்க முடியும்‌. அதற்கு பல்வேறு 
அடிப்படையான காரணங்கள்‌ உள்ளன. அதில்‌ 
பிரதானமானது, இன்றளவிலும்‌ உச்சநீதிமன்றத்தின்‌ 
கிளைகள்‌ அமைக்கப்படாததும்‌, பல்வேறு 
நீதிமன்றங்களில்‌ காலியாக உள்ள நீதிபதிகளின்‌ 
பணியிடங்கள்‌ நீண்டகாலமாக நிரப்பப்படாததுமே 


ஆகும்‌. 
“இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, குடியரசு 


தலைவரின்‌ ஒப்புதலைப்‌ பெற்று, இந்திய 
உச்சநீதிமன்றத்தை டில்லியிலோ, அல்லது வேறு 
பகுதியிலோ அல்லது பகுதிகளிலோ அவ்வப்போது 
அமைக்கலாம்‌” என்று இந்திய அரசியலமைப்பு 
சாசனத்தின்‌ சரத்து 130 கூறுகிறது. 


சுதந்திரமடைந்த போது இந்திய மக்கள்‌ 
தொகை சுமார்‌ 30 கோடி. தற்போதைய மக்கள்‌ 
தொகை 130 கோடி. எதிர்காலத்தில்‌ மக்கள்‌ தொகை 
மேலும்‌ உயரும்‌. கல்வி, அறிவியல்‌ வளர்ச்சி 
உள்ளிட்டவைகளின்‌ காரணமாக மக்களிடையே 
விழிப்புணர்வு அதிகரிக்கும்‌. அதனைத்‌ தொடர்ந்து 


தங்களின்‌ உரிமைகளை நிலைநாட்டிட 
நீதிமன்றங்களில்‌ வழக்குகள்‌ அதிகமாக தாக்கல்‌ 
செய்யப்படும்‌. அந்த சமயத்தில்‌, 


வழக்கிடைதாரர்களுக்கு விரைவாக நீதி கிடைக்க 
வேண்டும்‌ என்னும்‌ நோக்கில்தான்‌, நாட்டின்‌ பல 
பகுதிகளில்‌ உச்சநீதிமன்றத்தின்‌ கிளை அமைப்பது 
தொடர்பான இந்த பிரிவு உருவாக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. 


உச்சநீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ செய்யப்படும்‌ மேல்‌ 
முறையீடு வழக்குகளில்‌, வட மாநிலங்களான 
மல்லியிலிருந்து 12%, பஞ்சாப்‌ மற்றும்‌ 
ஹரியானாவிலிருந்து 8.9%, உத்திரகாண்டிலிருந்து 7%, இமா 
பிரதேசத்திலிருந்து 4.3%ம்‌ தாக்கல்‌ செய்யப்படுகிறது... 
ஆனால்‌ தென்னிந்தியாவின்‌ 
கேரளாவிலிருந்து 2.5%, ஆந்திர 
பிரதேசத்திலிருந்து 2.8%, தமிழ்நாட்டிலிருந்து 1.1%ம்‌ 
மட்டுமே தாக்கல்‌ செய்யப்படுகிறது என ஆய்வுகள்‌ 
கூறுகின்றன. ஆகவே, சென்னையில்‌ உச்சநீதிமன்ற 
கிளை அமைக்கப்பட்ட வேண்டும்‌ என்பது 
வழக்குரைஞர்கள்‌ மற்றும்‌ பொதுமக்களின்‌ 
நெடுநாளைய கோரிக்கையாகும்‌. 


இருப்பினும்‌, சுதந்திரத்திற்குப்‌ 


பிறகு 67 ஆண்டுகளைக்‌ கடந்த பின்னரும்‌, 
துவக்கத்தில்‌ உருவாக்கியபடி, டில்லியில்‌ மட்டுமே 
உச்சநீதிமன்றம்‌ அமைந்துள்ளது. நியாயமான 
தேவைகளும்‌, தவிர்க்கவும்‌, தட்டிக்‌ கழிக்கவும்‌ முடியா 
பல்வேறு காரணங்களும்‌ தொடர்ந்தாலும்‌ டில்லி 
தவிர்த்து நாட்டின்‌ வேறு எந்த பகுதியிலும்‌ இன்று 
வரையிலும்‌ இந்திய உச்சநீதிமன்றத்தின்‌ கிளை 
அமைக்கப்படவில்லை. 


இன்றைய உலகமயமாக்கல்‌ சூழலில்‌, 
உலகிலுள்ள அனைத்தும்‌ மக்களை தேடி வந்து 
கொண்டிருக்கிறது அல்லது மக்களுக்கு 


அருகாமையிலேயே கிடைத்துக்‌ கொண்டிருக்கிறது. 
ஆனால்‌ விதிவிலக்காக, இங்கு நியாயமாக கிடைக்க 
வேண்டிய நீதிக்காக, குடிமக்கள்‌ பல 
ஆயிரக்கணக்கான மைல்கள்‌ தூரம்‌ பயணம்‌ செய்ய 
வேண்டிய நிர்பந்தம்‌ நிலவுகிறது. வழக்கு கட்டணம்‌ 
மட்டுமின்றி, போக்குவரத்து செலவு, தங்குமிடம்‌, 
உணவு, பயண காலம்‌ என பெரும்‌ பொருட்செலவை 
சந்திக்க வேண்டியதுள்ளது. இதன்‌ காரணமாக 
வழக்கிடைதாரருக்கு, தனது அடிப்படை உரிமையை 
நிலைநிறுத்த, மிகுந்த பொருட்செலவும்‌, கால 
விரயமும்‌ ஆகிறது. 

இப்படியாக, பணம்‌ மற்றும்‌ பொருளாதார வசதி 
படைத்தவர்களுக்கு மட்டுமே நீதி கிடைக்கும்‌ எனும்‌ 
மோசமான நிலைதான்‌ இங்கு நிலவுகிறது. இதன்‌ 


காரணமாகவே, உச்சநீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ 
செய்யப்படும்‌ வழக்குகளில்‌, தென்‌ 
இந்தியாவிலிருந்து தாக்கல்‌ செய்யபடும்‌ 
வழக்குகளின்‌ எண்ணிக்கையானது சொற்ப 


அளவாக உள்ளது. உச்சநீதிமன்ற கிளைகள்‌ 
அமைக்கப்பட்டால்‌ இந்த நிலையில்‌ நிச்சயமாக 
மாற்றம்‌ ஏற்படும்‌. 


ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும்‌, தனது அதிகார 


வரம்பிற்குற்பட்ட பகுதிகளில்‌ தேவைகேற்ப ஒன்றோ 
அல்லது அதற்கு கூடுதலான கிளைகளையோ 
உருவாக்கிக்‌ கொள்ளலாம்‌ என இந்திய 
அரசியலமைப்பு சாசனத்தில்‌ கூறப்பட்டுள்ளதைத்‌ 
தொடர்ந்து, தமிழ்நாடு, மகராஷ்டிரம்‌, கொல்கத்தா, 
கர்நாடகம்‌, மத்திய பிரதேசம்‌, இராஜஸ்தான்‌, உத்திர 
பிரதேசம்‌, அருணாச்சல பிரதேசம்‌, மிசோரம்‌, 
நாகலாந்து ஆகிய மாநிலங்களில்‌, அங்கு எழுந்த 
தேவைகளின்‌ காரணமாக உயர்நீதிமன்ற கிளைகள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளது. இதன்காரணமாக அந்த 
பகுதிகளை சார்ந்த குடிமக்கள்‌ அதற்கு முன்பாக 
நீதிமன்றத்தை அணுகுவது தொடர்பாக சந்தித்து 
வந்த பல்வேறு இன்னல்களிலிருந்து 
விடுபட்டிருக்கிறார்கள்‌. 


தமிழ்நாட்டில்‌ தெற்கு மற்றும்‌ மத்தியில்‌ 
அமைந்துள்ள 14 மாவட்டங்களுக்காக கடந்த 2004ம்‌ 
ஆண்டில்‌, உருவாக்கப்பட்ட, சென்னை 
உயர்நீதிமன்றத்தின்‌ மதுரை கிளையில்‌, தற்போது 
ஆண்டுக்கு சராசரியாக, நீதிப்பேராணை மனுக்கள்‌ 


மட்டும்‌ 20,000க்கும்‌ அதிகமாக தாக்கல்‌ 
செய்யப்படுகின்றன. தமிழகத்தில்‌ சென்னையில்‌ 
மட்டுமே உயர்நீதிமன்றம்‌ இருந்தபோது, 
இந்த 14 மாவட்டங்களிலிருந்து இவ்வளவு 


வழக்குகள்‌ தாக்கல்‌ செய்யப்படவில்லை. அப்போது 
தாக்கல்‌ செய்யப்படும்‌ வழக்குகளைக்‌ காட்டிலும்‌ 
தற்போது அதிகமாக தாக்கல்‌ செய்யப்பட்டாலும்‌ 
சராசரியாக இவ்வளவு வழக்குகள்‌ தாக்கல்‌ 
செய்யப்படவில்லை. மேலும்‌ மதுரை கிளை வந்த 
பிறகு, வழக்கிடைதாரர்களுக்கு, போக்குவரத்து 
செலவு, பயண நேரம்‌ போன்றவை வெகுவாகக்‌ 
குறைந்துள்ளது. தங்கும்‌ செலவு அறவே இல்லாமல்‌ 
போய்விட்டது. நெருக்கடியான சென்னையில்‌ ஒரு 
சிறிய அளவு நெருக்கடி இது போன்ற 
வழக்கிடைதாரர்கள்‌ மற்றும்‌ அவர்களுடன்‌ 
வருபவர்களால்‌ குறைந்துள்ளது. இந்த சான்றானது, 


உச்சநீதிமன்ற கிளை அமைக்கப்பட்டால்‌ அப்படியே 
பொருந்தும்‌. 


27 மே 1949 அன்று, அரசியல்‌ சாசன 
உருவாக்கத்தின்‌ போது நடந்த ஒரு விவாதத்தில்‌ 
எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு, "டில்லி தவிர்த்த பிற 
இடங்களில்‌ உச்சநீதிமன்றத்தின்‌ கிளையை 
உருவாக்கலாம்‌ என, இந்திய அரசியல்‌ சாசனத்தின்‌ 
தந்தையான டாக்டர்‌. அம்பேத்கர்‌ பதில்‌ கூறியுள்ளார்‌. 


கடந்த 1998ம்‌ ஆண்டில்‌, மத்திய பிரதேசம்‌ மாநிலம்‌ 
இந்தோர்‌ பகுதியை சேர்ந்த எஸ்‌.பி. ஆனந்த்‌ மற்றும்‌ 
வழக்கறிஞர்‌. எம்‌.எல்‌. பாப்னா ஆகியோர்‌ இந்தோர்‌ 
உயர்நீதிமன்ற கிளையில்‌, இந்திய 
உச்சநீதிமன்றத்தின்‌ கிளையினை இந்தோர்‌ பகுதியில்‌ 
அமைத்திடக்‌ கோரி, உச்ச நீதிமன்ற தலைமை 
நீதிபதிக்கு உத்தரவிட கோரி வழக்கு தாக்கல்‌ 
செய்தார்கள்‌. அந்த வழக்கினை ஏற்றுக்கொண்ட 
நீதிமன்றம்‌, இந்தோரில்‌ உச்சநீதிமன்ற கிளை 
அமைக்கவும்‌, அதற்கான ஒப்புதலையும்‌, நிதியையும்‌ 
நடுவணரசு வழங்கிட வேண்டும்‌ என்றும்‌ உத்தரவு 
பிறப்பித்தது. அந்த உத்தரவுக்கு எதிராக நடுவணரசு 
மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்ற தலைமை 
நீதிபதிக்கும்‌, குடியரசு தலைவருக்கும்‌ யாரும்‌ உத்தரவு 
பிறப்பிக்க முடியாது என்று கூறி அந்த உத்தரவை, 
உச்சநீதிமன்றத்தின்‌ மூன்று நீதிபதிகள்‌ அடங்கிய 
ஆயம்‌ தள்ளுபடி செய்தது. 


ஆனால்‌, கடந்த பிப்ருவரி மாதம்‌ புதுச்சேரியைச்‌ 
சேர்ந்த வழக்கறிஞர்‌ வசந்த குமார்‌ என்பவர்‌, இந்திய 
உச்சநீதிமன்றத்தின்‌ கிளையினை நாட்டின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ அமைக்கவேண்டும்‌ என 
உச்சநீதிமன்றத்தில்‌ பொது நல வழக்கு தாக்கல்‌ 
செய்துள்ளார்‌. அந்த மனுவுக்கு பதில்‌ அளிக்க 
நடுவணரசுக்கு அறிவிப்பு அனுப்பட்டுள்ளது. 


எனவே, இதுநாள்‌ வரையிலும்‌ 


பயன்படுத்தப்படாத, அரசியலமைப்பு சாசனத்தின்‌ 
சரத்து 130க்கு உயிர்‌ கொடுக்கும்‌ விதமாக, இந்திய 
உச்சநீதிமன்றத்தின்‌ தலைமை நீதிபதி, விரைவாக 
குடியரசுத்‌ தலைவரின்‌ ஒப்புதலைப்பெற்று, சுமார்‌ 
ஆறு மாநிலங்களுக்கு ஒரு கிளை என்ற 
அடிப்படையில்‌, நாட்டின்‌ வடக்கு (டில்லி), கிழக்கு 
(கொல்கத்தா), மேற்கு (மகராஷ்டிரம்‌), தெற்கு 
(தமிழ்நாடு) மற்றும்‌ மத்திய பகுதி (மத்தியபிரதேசம்‌) 
களில்‌, உச்சநீதிமன்ற கிளைகள்‌ அமையும்‌ விதமாக 
நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்‌. 


மேலும்‌, இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின்‌ 


எண்ணிக்கை 31, தற்போது அதில்‌ 
காலியிடம்‌ 5 ஆகும்‌. மொத்தமுள்ள 24 
உயர்நீதிமன்றங்களில்‌ அனுமதிக்கப்பட்ட 


நீதிபதிகளின்‌ எண்ணிக்கை 906, கடந்த 01.04.14ம்‌ 
தேதி நிலவரப்படி, அதில்‌ காலியிடம்‌ 257 ஆகும்‌. 
குறிப்பாக தமிழகத்தில்‌ மட்டும்‌ 14 காலியிடம்‌ 
நிரப்பப்படாமல்‌ உள்ளது. நாடு முழுவதிலும்‌ உள்ள 
மாவட்ட நீதின்றங்களில்‌ நீதிபதிகளின்‌ 
காலியிடம்‌ 3300. நீண்ட காலமாக 
நிரப்பப்படாமலுள்ள இந்த காலி இடங்களை 
நிரப்பினாலேயே நிலுவையிலுள்ள பெரும்பாலான 
வழக்குகள்‌ தீர்வு செய்யப்பட்டுவிடும்‌. காலியிடங்கள்‌ 
தொடர்ந்து நீடிப்பதால்‌ பணியுள்ள நீதிபதிகளுக்கு 
கூடுதல்‌ பணிச்சுமை ஏற்பட்டு, இயல்பான 
பணிகளிலும்‌ தொய்வு ஏற்படுகிறது. 


ஆகவே, சென்னை உட்பட நாட்டின்‌ பல 
பகுதிகளில்‌ விரைவில்‌ உச்சநீதிமன்ற கிளை 
அமைத்தல்‌, உச்சநீதிமன்றம்‌, உயர்நீதிமன்றம்‌ மற்றும்‌ 
மாவட்ட நீதிமன்றங்களில்‌ காலியாக உள்ள 
இடங்களில்‌ உடனடியாக நீதிபதிகளை நியமித்தல்‌, 
இனி காலியாகும்‌ இடங்களுக்கு முன்கூட்டியே 
நீதிபதிகளை தேர்வு செய்தல்‌ உள்ளிட்ட பல்வேறு 
ஆக்கபூர்வமான செயல்பாடுகளின்‌ மூலமாக 


நிலுவையிலுள்ள வழக்குகளை பெருமளவில்‌ 
முடிவுக்கு கொண்டு வரலாம்‌. 


-ஐ. இராபர்ட்‌ சந்திரகுமார்‌ 


குஜராத்தில்‌ டாடா முந்த்ரா 
மின்‌ உற்பத்தி 
நிலையத்தால்‌ 
சுற்றுச்சூழல்‌ பாதிப்பு - 
இழப்பீடு கோரி அமெரிக்க 
நீதிமன்றத்தில்‌ வழக்கு. 


இந்தியாவிலுள்ள டாடா நிறுவனம்‌ பிரதமர்‌ 
நரேந்திர மோடியின்‌ சொந்த மாநிலமான குஜராத்தில்‌ 
உள்ள கட்ச்‌ மாவட்டம்‌ முந்த்ரா துறைமுகப்‌ 
பகுதியில்‌ 17,000 கோடி ரூபாய்‌ மதிப்பீட்டில்‌ 4,000 
மெகாவாட்‌ மின்‌ உற்பத்தி திறனுள்ள அனல்மின்‌ 
நிலையம்‌ அமைத்துள்ளது. டாடா முந்த்ரா திட்டம்‌ 
என்று அமைக்கப்படும்‌ கோஸ்டல்‌ குஜராத்‌ பவர்‌ 
லிமிடெட்‌ (Coastal Gujarath Power Limited) என்ற இந்த 
நிறுவனத்திற்கு உலக வங்கியின்‌ மற்றொரு 
அமைப்பான இன்டர்நேஷனல்‌ பைனான்ஸ்‌ 
கார்ப்பரேஷன்‌ (nternatinal Finance Corporatin) 450 
மில்லியன்‌ டாலர்கள்‌ (இந்திய மதிப்பில்‌ சுமார்‌ 2 
ஆயிரத்து 250 கோடி ரூபாய்‌) கடனாக 
வழங்கியுள்ளது. 


உலக வங்கி பல்வேறு அரசு அமைப்புகளுக்கு 
கடன்‌ கொடுப்பது அனைவரும்‌ அறிந்ததே. உலக 
வங்கியின்‌ மற்றொரு முகமான இன்டர்நேஷனல்‌ 
ஃபைனான்ஸ்‌ கார்ப்பரேஷன்‌ வளரும்‌ நாடுகளில்‌ 
உள்ள தனியார்‌ பெருந்தொழில்‌ நிறுவனங்களுக்கு 
கடன்‌ வழங்குகிறது. 


1956ம்‌ ஆண்டில்‌ உருவாக்கப்பட்ட 
இன்டர்நேஷனல்‌ பைனான்ஸ்‌ கார்ப்பரேஷனில்‌ 
தற்போது 184 நாடுகள்‌ உறுப்பினர்களாக உள்ளன. 
தனியார்‌ பெருந்தொழில்‌ கழகங்களுக்கு கடனுதவி 
அளிப்பதன்மூலமாக 2030ம்‌ ஆண்டில்‌ உலகில்‌ 
வறுமையை ஒழிக்க இந்த இன்டர்நேஷனல்‌ 
ஃபைனான்ஸ்‌ கார்ப்பரேஷன்‌ உறுதி பூண்டுள்ளதாக 
தெரிகிறது. மேலும்‌ சுற்றுச்சூழலையும்‌, மக்களின்‌ 
வாழ்வாதாரங்களை பாதிக்கும்‌ திட்டங்களுக்கு நிதி 
உதவி வழங்குவதில்லை என்பது இந்த 
நிறுவனத்தின்‌ முக்கிய கொள்கைகளில்‌ ஒன்றாகும்‌. 


இன்டர்நேஷனல்‌ பைனான்ஸ்‌ கார்ப்பரேஷனில்‌ 
கடன்‌ பெற்றுள்ள டாடா முந்த்ரா திட்டம்‌ 
தொடங்கப்பட்டுள்ள நாவினல்‌ கிராம பஞ்சாயத்தில்‌ 
சுமார்‌ 800 வீடுகள்‌ உள்ளன. சுமார்‌ 3000 பேர்‌ இந்த 
கிராமத்தில்‌ வசிக்கின்றனர்‌. விவசாயம்‌, கால்நடை 
வளர்த்தல்‌, மீன்‌ பிடிப்பு, உப்பு சேகரித்தல்‌ ஆகியவை 
இப்பகுதி மக்களின்‌ தொழில்களாகும்‌. 


கடந்த 2012ம்‌ ஆண்டில்‌ உற்பத்தியை துவக்கியபோதே 
கணிசமானோர்‌ அவர்கள்‌ காலம்காலமாக வசிக்கும்‌ 
பகுதிகளிலிருந்து இடம்‌ பெயர்க்கப்பட்டனர்‌. 
தற்போது இந்த நிறுவனத்தின்‌ செயல்பாடுகளால்‌ 
அப்பகுதியின்‌ சுற்றுச்சூழலும்‌, அப்பகுதியில்‌ 
வசிக்கும்‌ மக்களின்‌ வாழ்வாதாரமும்‌ பெருமளவில்‌ 
பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதிவாழ்‌ மக்கள்‌ 
கூறுகின்றனர்‌. 


இந்த மின்‌ உற்பத்தி மையத்தில்‌ 


ஆண்டொன்றுக்கு சுமார்‌ 12-13 மில்லியன்‌ டன்‌ 
நிலக்கரி எரிக்கப்படுகிறது. இந்த நிலக்கரி 
இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு 
கிட்டங்கிகளில்‌ சேகரிக்கப்பட்டு பின்‌ மின்‌ உற்பத்தி 
மையத்திற்கு கன்வேயர்‌ பெல்ட்கள்‌ மூலம்‌ எடுத்துச்‌ 
செல்லப்படுகிறது. இவ்வாறு நிலக்கரியை சுமார்‌ 15 
கிலோமீட்டர்‌ தூரத்திற்கு சரியாக மூடப்படாத 
கன்வேயர்‌ பெல்ட்கள்‌ மூலம்‌ கொண்டுவருவதாலும்‌, 
மின்‌ உற்பத்திக்காக எரிக்கப்படும்‌ நிலக்கரியின்‌ 
சாம்பலாலும்‌ காற்று, நிலம்‌, நீர்‌ ஆகிய அனைத்தும்‌ 
பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள்‌ குற்றம்‌ 
சாட்டுகின்றனர்‌. வீடுகள்‌, விளை நிலங்கள்‌, நீர்‌ 
நிலைகள்‌ உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும்‌ 
கரித்துகள்களும்‌, சாம்பல்‌ துகள்களும்‌ நிரம்பி 
இருப்பதாக அப்பகுதி மக்கள்‌ தெரிவிக்கின்றனர்‌. 
இதனால்‌ அப்பகுதி வாழ்‌ மக்களின்‌ முக்கிய 
தொழில்களான விவசாயமும்‌, மீன்பிடிப்பும்‌ 
முற்றிலும்‌ அழியும்‌ அபாயத்தில்‌ உள்ளதாகவும்‌ 
அவர்கள்‌ அஞ்சுகின்றனர்‌. மேலும்‌ அப்பகுதி வாழ்‌ 
மக்கள்‌ ஆஸ்துமா, தோல்‌ நோய்கள்‌ உள்ளிட்ட 
பல்வேறு விதமான நோய்களால்‌ 
பாதிக்கப்படுவதாகவும்‌ தெரிகிறது. அண்மைக்‌ 
காலமாக இறப்பு வீதம்‌ அதிகரித்திருப்பதாகவும்‌ 
கூறப்படுகிறது. 


மேலும்‌ இந்த மின்‌ உற்பத்தி மையத்தில்‌ 
குளிர்விப்பானாக பயன்படும்‌ கடல்நீரை, அவ்வாறு 
பயன்படுத்தியபின்னர்‌ ஒரு விநாடிக்கு சுமார்‌ 6175 
கன அமு நீரை கொதிநிலையில்‌ கடலில்‌ 
கலக்கும்போது கடலில்‌ வசிக்கும்‌ மீன்கள்‌ உள்ளிட்ட 
கடல்வாழ்‌ உயிரினங்கள்‌ அழிக்கப்படுகின்றன. 
இதனாலும்‌ அப்பகுதி மீனவர்கள்‌ கடும்‌ பாதிப்புக்கு 
உள்ளாகிறார்கள்‌. மேலும்‌ கடல்நீர்‌ நாவினல்‌ 
கிராமத்தின்‌ நிலத்தடி நீர்வளத்தை 
அழித்துவிட்டதாகவும்‌, தற்போது குடிநீருக்கு 
தவிக்கும்‌ நிலை ஏற்பட்டுள்ளதாகவும்‌ அப்பகுதி 


மக்கள்‌ கூறுகின்றனர்‌. 


இவ்வாறான பாதிப்புகள்‌ ஏற்படும்‌ என்பது இந்த 
மின்‌ திட்டம்‌ அமைவதற்கு முன்பே டாடா 
நிறுவனத்திற்கும்‌, இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல்‌ 
உள்ளிட்ட அனுமதிகளை வழங்கிய அனைத்து 
அரசுத்துறைகளுக்கும்‌ நன்கு தெரியும்‌. அதேபோல 
இந்த திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கிய 
இன்டர்நேஷனல்‌ பைனான்ஸ்‌ கார்ப்பரேஷனுக்கும்‌ 
இந்தப்‌ பிரசினைகள்‌ நன்கு தெரியும்‌. கடந்த 2007ம்‌ 
ஆண்டுமுதலே நிதிநிறுவனத்தின்‌ அதிகாரிகள்‌ 
இந்தப்பகுதியில்‌ பலமுறை ஆய்வு செய்து 
சமூகப்பாதிப்புகள்‌ மற்றும்‌ சுற்றுச்சூழல்‌ பாதிப்புகள்‌ 
குறித்து அறிக்கை அளித்துள்ளனர்‌. 

டாடா முந்த்ரா அனல்‌ மின்‌ திட்டத்தால்‌ ஏற்பட 
வாய்ப்புள்ள சமூக மற்றும்‌ சுற்றுச்சூழல்‌ 
பாதிப்புகளை உரிய முறையில்‌ கையாண்டு 
அப்பகுதிவாழ்‌ மக்களின்‌ வாழ்வாதாரங்கள்‌ 
பாதிக்காமல்‌ பாதுகாப்பு அளிப்பதாக டாடா 
நிறுவனம்‌ உறுதி அளித்ததன்‌ பேரில்தான்‌ இந்த 
கடன்‌ வழங்கப்பட்டது. ஆனால்‌ அதற்கான எந்த 
முயற்சியையும்‌ டாடா நிறுவனம்‌ 
மேற்கொள்ளவில்லை. கடன்‌ வழங்கிய 
இன்டர்நேஷனல்‌ ஃபைனான்ஸ்‌ கார்ப்பரேஷன்‌ 
நிறுவனமும்‌ இதை கண்டுகொள்ளவில்லை. 


மேலும்‌ இந்தோனேஷியாவிலவிருந்து 
மிகக்குறைவான சாம்பலை வெளியிடும்‌ உயர்தர 
நிலக்கரியை இறக்குமதி செய்வதன்‌ மூலம்‌ மலிவான 
விலையில்‌ மின்சாரத்தை உற்பத்தி செய்யமுடியும்‌ 
என்று டாடா நிறுவனம்‌ கூறி வந்தது. ஆனால்‌ 
ஏற்றுமதி செய்யப்படும்‌ நிலக்கரிக்கான விலையை 
இந்தோனேஷியா அரசு அதிகரித்துள்ளது. எனவே 
அதிகளவில்‌ சாம்பலை வெளியிடும்‌ தரக்குறைவான 
நிலக்கரியை டாடா நிறுவனம்‌ பயன்படுத்துகிறது. 


இந்நிலையில்‌ அமெரிக்காவிலுள்ள எர்த்‌ ரைட்ஸ்‌ 
இன்டர்நேஷனல்‌ (கம்‌. Rights International) என்ற 
சுற்றுச்சூழல்‌ அமைப்பு இப்பகுதி மக்களின்‌ 
பிரச்சினையை தீர்ப்பதற்காக புதுமையான சட்ட 
முயற்சி ஒன்றை மேற்கொண்டுள்ளது. 


பாதிக்கப்பட்ட பகுதியின்‌ உள்ளாட்சி 
நிர்வாகமான நவினல்‌ பஞ்சாயத்து மற்றும்‌ 
மீனவர்கள்‌ தொழிற்சங்கமான மச்சிமார்‌ அதிகார்‌ 
சங்கார்ஷ்‌ சங்காதன்‌ ஆகியவற்றின்‌ உதவியுடன்‌ 
அப்பகுதியில்‌ வசிக்கும்‌ விவசாயிகள்‌ மற்றும்‌ 
மீனவர்கள்‌ சார்பாக அமெரிக்காவின்‌ கொலம்பியா 
மாவட்ட நீதிமன்றத்தில்‌ பாதிக்கப்பட்ட 
மக்களுக்கான இழப்பீடு கேட்டு வழக்கு 
தொடர்ந்துள்ளது. இந்த நீதிமன்றத்தின்‌ அதிகார 
வரம்பிற்குள்தான்‌ இன்டர்நேஷனல்‌ பைனான்ஸ்‌ 
கார்ப்பரேஷனின்‌ நிர்வாக அலுவலகம்‌ 
அமைந்துள்ளது. 


இந்த நிதிநிறுவனம்‌ கடன்‌ வழங்குவதற்கான 
நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி இருந்தால்‌, 
முந்த்ரா பகுதி மக்களுக்கு சுற்றுச்சூழல்‌ மற்றும்‌ 
வாழ்வாதார பிரச்சினைகள்‌ ஏற்பட்டிருக்காது. இந்த 
திட்டத்திற்கு கடன்‌ அளித்ததன்‌ மூலம்‌ இத்திட்டத்தை 
மதிப்பீடு செய்வதற்கு, அறிவுரை கூறுவதற்கு, அந்த 


அறிவுரைகள்‌ பின்பற்றப்படுவதை 
கண்காணிப்பதற்கு நிதி நிறுவனத்திற்கு முழு 
அதிகாரம்‌ அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 


அதிகாரங்களை நிதிநிறுவனம்‌ உரியமுறையில்‌ 
பயன்படுத்தி இருந்தால்‌ அப்பகுதி மக்களுக்கு 
இத்தனை இழப்புகள்‌ ஏற்பட்டிருக்காது. எனவே 
நெறிமுறைகளை உரியமுறையில்‌ கடைபிடிக்காமல்‌ 
டாடா நிறுவனத்திற்கு கடனுதவி வழங்கியதன்‌ மூலம்‌ 
விவசாயிகளுக்கும்‌, மீனவர்களுக்கும்‌ பிரச்சினை 
ஏற்பட காரணமாக இருந்த இன்டர்நேஷனல்‌ 
ஃபைனானஸ்‌ கார்ப்பரேஷன்‌, 


பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 75,000 அமெரிக்க 
டாலர்கள்‌ இழப்பீட்டை வழங்க வேண்டும்‌ என்று 
இந்த வழக்கில்‌ கூறப்பட்டுள்ளது. இத்துடன்‌ 
இப்பகுதியில்‌ வசிக்கும்‌ அனைத்து மக்களுக்கான 
மருத்துவ உதவிக்கான செலவுத்தொகையை 
இன்டர்நேஷனல்‌ ஃபைனான்ஸ்‌ கார்ப்பரேஷன்‌ ஏற்க 
வேண்டும்‌ என்றும்‌ இந்த வழக்கில்‌ 
கோரப்பட்டுள்ளது. மேலும்‌ டாடா முந்த்ரா மின்‌ 
உற்பத்தி நிலையம்‌ தொடர்ந்து இயங்குவதற்கு தடை 
விதிக்க வேண்டும்‌ என்றும்‌ இந்த வழக்கில்‌ 
கோரப்பட்டுள்ளது. 

உலக வங்கியும்‌, அதன்‌ சார்பு நிறுவனங்களும்‌ 


அதன்‌ மீது வழக்கு தொடர முடியாவண்ணம்‌ 
தற்காப்பு ஏற்பாடுகளுடனே வழக்கமாக செயல்படும்‌. 


ஆனால்‌ இந்த வழக்கு நியாயமான 
காரணங்களுக்காக, முறையாக 
தொடுக்கப்பட்டுள்ளதாக சட்ட நிபுணர்கள்‌ 


கருதுகின்றனர்‌. மேலும்‌ இந்த வழக்கு காரணமாக 
சர்வதேச நிதி நிறுவனங்கள்‌ இனி புதிய கடன்களை 
வழங்கும்போது பொறுப்புணர்ந்து செயல்படும்‌ 
வாய்ப்பிருப்பதாகவும்‌ நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. 


இவை எல்லாவற்றையும்விட சுற்றுச்சூழல்‌ 
சட்டவியலில்‌ “சீரழிப்பவரே சீரமைக்க 
வேண்டும்‌” யன Pays Principle) என்ற கோட்பாட்டில்‌ 
இந்த வழக்கு புதியதோர்‌ பரிணாமத்தை அறிமுகம்‌ 
செய்துள்ளதாகவும்‌ சுற்றுச்சூழல்‌ சட்ட நிபுணர்கள்‌ 
கருதுகின்றனர்‌. 


ஆனால்‌ நமக்கு இந்திய சுற்றுச்சூழல்‌ 
சட்டவியலும்‌, இந்திய நீதிமன்றங்களும்‌ சுற்றுச்சூழல்‌ 
பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு அளிக்க தகுதி அற்ற 
நிலையில்‌ மிகவும்‌ பின்தங்கி இருக்கின்றன என்ற 
சுடும்‌ உண்மையை சுட்டிக்காட்டும்‌ நிகழ்வாகவே 
இந்த வழக்கு தோன்றுகிறது. 


பி. சுந்தரராஜன்‌ 


(E-Mail: gmail@LawyerSundar.com) 


People's Judge 
D.Dariparanthaman's Judgments 
on Sotial Justice 


“ஓங்கி ஒலித்த சமூக 
நீதிக்கான குரல்‌” 


“நான்‌ இந்தியாவின்‌ சர்வாதிகாரியாக இருந்தால்‌, 
பகவத்கீதையையும்‌, மகாபாரதத்தையும்‌ முதலாம்‌ 
வகுப்பு பாடத்தில்‌ சேர்த்து விடுவேன்‌” என்று 
கடந்த 2015 ஜனவரி மாதம்‌, குஜராத்தில்‌ நடந்த 
உலகளாவிய கருத்தரங்கில்‌ பேசினார்‌ இந்திய உச்ச 
நீதிமன்ற நீதிபதி அணில்‌ ஆர்‌. தவே. அதற்கு எதிர்ப்பு 
தெரிவித்து, அரசியலமைப்பு சாசனத்தின்‌ 
அடிப்படையில்‌ இயங்கிகொண்டிருக்கும்‌ நாட்டில்‌ 
அது சாத்தியமல்ல என்று தைரியமாகப்‌ பேசிய ஒரே 
நீதிபதி ஹரி பரந்தாமன்‌. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு 
எதிராக ஒரு உயர்‌ நீதிமன்ற நீதிபதி கருத்து 
தெரிவிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான 
நிகழ்வு அல்ல என்பது நீதித்துறையோடு பரிச்சயம்‌ 
உள்ளவர்களுக்கு எளிதில்‌ விளங்கும்‌. 


நீதிபதி ஹரி பரந்தாமன்‌, சென்னை 
உயர்நீதிமன்றத்தில்‌ நீதிபதியாக பொறுப்பு வகித்து 
கடந்த மார்ச்‌ மாதத்தில்‌ ஓய்வுபெற்றார்‌. அவர்‌ ஓய்வு 
பெற்ற பிறகு, சமூக நீதி சார்ந்த அவரது பல்வேறு 
தீர்ப்புகளில்‌, எட்டு தீர்ப்புகளை மட்டும்‌ 
தொகுத்து, “People’s Judge D.Hariparanthaman’s Judgments 
on Social Justice” என்ற புத்தகத்தை ஏப்ரல்‌ மாதத்தில்‌ 
வெளியிட்டுள்ளது மதுரையிலுள்ள சோகோ 


அறக்கட்டளை. 


சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ வைத்து 
வழங்கியவைகளில்‌ ஐந்தும்‌, மதுரை கிளையில்‌ 
வைத்து வழங்கியவைகளில்‌ மூன்று தீர்ப்புகளும்‌, 
அவர்‌ நீதிபதியாக பொறுப்பேற்கும்‌ போதும்‌, பணி 
ஓய்வின்போதும்‌ ஆற்றிய உரைகளும்‌ 
அப்புத்தகத்தில்‌ இடம்பெற்றுள்ளது. எட்டு 
தீர்ப்புகளும்‌ எட்டு விதமானவை. அவைகளுக்குள்‌ 
இருக்கும்‌ ஒரே தொடர்பு அவைகள்‌ அனைத்தும்‌ 
சமூக நீதி அடிப்படையில்‌ வழங்கப்பட்டவை 
என்பது மட்டுமே. 


பிற்படுத்தப்பட்ட நாடார்‌ சாதியைச்‌ சேர்ந்த 
விசாலாட்சி இஸ்லாம்‌ மதத்திற்கு மாறுகிறார்‌. தனது 
பெயரை ஆரிஃபா என மாற்றிக்கொள்கிறார்‌. 
அதன்பிறகு அரசு பணிக்கு விண்ணப்பிக்கிறார்‌. 
மதம்‌ மாறிவிட்டதால்‌ அவர்‌ முற்படுத்தப்பட்ட 
சாதியைச்‌ சேர்ந்தவராக கருதப்படுவார்‌ என்று 
அதிகாரிகள்‌ கூறியதால்‌, அவருக்கு பணியில்‌ சேர 
வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அது தொடர்பான 
வழக்கில்‌, பிற்படுத்தப்பட்ட ஒருவர்‌ இஸ்லாம்‌ 
மதத்திற்கு மாறிய பிறகும்‌ அவர்‌ 
பிற்படுத்தப்பட்டவராகவே தொடர்வார்‌ என்று 
தீர்ப்பளிக்கிறார்‌. 


மாட்டுக்கறிக்கு நாட்டின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ 
தடை விதிக்கப்பட்டிருந்த நேரம்‌. டாக்டர்‌ அம்பேத்கர்‌ 
அவர்களது 125வது பிறந்த நாளை மையப்படுத்தி, 
சென்னை பெரியார்‌ திடவில்‌, 2015 ஏப்ரல்‌ மாதம்‌ 14ம்‌ 
நாளில்‌, திராவிடர்‌ கழகம்‌, “தானாக மனமுவந்து 
தாலியை அகற்றும்‌ விழா” நடத்தத்‌ திட்டமிட்டு, 
அதனைத்தொடர்ந்து மாட்டுக்கறி விருந்தும்‌ ஏற்பாடு 
செய்தது. அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. 
இவ்வழக்கில்‌, முன்னர்‌ ஆர்‌.எஸ்‌.எஸ்‌. அமைப்பிற்கு 
ஊர்வலம்‌ மற்றும்‌ பொதுக்கூட்டங்களுக்கு 


வழங்கப்பட்ட அனுமதியை சுட்டிக்‌ காட்டி, தனியார்‌ 
இடத்தில்‌ நடத்தப்படும்‌ நிகழ்வுக்கு காவல்துறை 
அனுமதி மறுக்க முடியாது என்று தீர்ப்பளிக்கிறார்‌. 


ஓய்வூதியம்‌ வழங்கிட, 01.04.2003க்கு முன்பு 
தினக்கூலியாக பணியாற்றிய காலத்தில்‌ பாதியை, 
பணிநிரந்தரம்‌ செய்யப்பட்ட காலத்துடன்‌ சேர்த்து 
கணக்கிட வேண்டும்‌ என்று தீர்ப்பளிக்கிறார்‌. 


பனிரெண்டாம்‌ வகுப்பு பொதுத்தேர்வில்‌ 42 
விழுக்காடு மதிப்பெண்கள்‌ மட்டுமே பெற்றுள்ளதால்‌ 
பட்டியலின மாணவர்‌ மாறன்‌ என்பவருக்கு 
சென்னை, திருவிதாங்கூர்‌ வங்கியால்‌ கல்விக்‌ கடன்‌ 
உதவித்தொகை மறுக்கப்படுகிறது. குறைந்தபட்ச 
மதிப்பெண்‌ குறித்து எங்கும்‌ சொல்லப்படவில்லை. 
ஆகவே, தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது 
என்று கூறி அவருக்கு கல்விக்‌ கடன்‌ உதவி வழங்கிட 
உத்தரவிடுகிறார்‌. 


க்ளோரிபாய்‌ என்பவர்‌, சாலை விபத்தில்‌ இறந்து 
போன தனது திருமணமான மகளை 
இழந்தமைக்காக இழப்பீடு கோரி தாக்கல்‌ செய்த 
வழக்கில்‌, திருமணம்‌ செய்து கொடுத்த பிறகும்‌ ஒரு 
பெண்ணின்‌ பெற்றோர்‌ அவரது இறப்புக்காக 
இழப்பீடு பெற முடியும்‌ என்று உத்தரவு இட்டுள்ளார்‌. 


திருமணமான கோவிந்தம்மாள்‌ தனது 
தந்தையின்‌ மறைவிற்கு பிறகு, கருணை 
அடிப்படையில்‌ பணி கோருகிறார்‌. திருமணம்‌ 
ஆகிவிட்டது என்று கூறி அவருக்கு பணி 
மறுக்கப்படுகிறது. திருமணமான பெண்ணும்‌ 
கருணை அடிப்படையில்‌ பணி கோரலாம்‌ என்றும்‌ 
அதற்குத்‌ தடையாக இருந்த அரசாணையில்‌ மாற்றம்‌ 
கொண்டுவரவும்‌ தீர்ப்பிட்டுள்ளார்‌. 

தான்‌ பணிபுரியும்‌ பாரத ஸ்டேட்‌ வங்கியில்‌ 
டாக்டர்‌ அம்பேத்கரின்‌ புகைப்படத்தை மாட்டியதால்‌ 


பணிநீக்கம்‌ செய்யப்படுகிறார்‌ கடைநிலை 
ஊழியரான கெளரிசங்கர்‌. அவரது பணிநீக்க 
உத்தரவினை ரத்து செய்து இரு நீதிபதிகள்‌ அடங்கிய 
ஆயத்தில்‌ உத்தரவிடுகிறார்‌. 


பட்டியலினத்தைச்‌ சேர்ந்த சுதா என்பவது 
சகோதரர்‌ முத்துகுமார்‌ பட்டியலினம்‌ சாராத 
நபர்களால்‌ கொலை செய்யப்படுகிறார்‌. அது 
தொடர்பான வழக்கில்‌, பட்டியலின மக்களை, 
பட்டியலினம்‌ சாராதவர்கள்‌ கொலை செய்யும்‌ 
பட்சத்தில்‌, சட்டத்தில்‌ வரையறுத்துள்ள படி 
பாதிக்கப்பட்ட நபரின்‌ குடும்ப உறுப்பினர்‌ 
ஒருவருக்கு அரசு பணி வழங்கிட வேண்டும்‌ என 
தீர்ப்பிட்டுள்ளார்‌. 


இதுபோன்று அரசியலமைப்பு சாசனத்தின்‌ 


படியான சிறுபான்மையினர்‌ உரிமை, 
பெண்ணுரிமை, பட்டியலின, பிற்படுத்தப்பட்ட 
மக்களுக்கான உரிமையை தொடர்ந்து 


உறுதிபடுத்தியுள்ளார்‌. அண்ணல்‌ அம்பேத்கர்‌ 
அவர்களை எங்கெல்லாம்‌ முடியுமோ அங்கெல்லாம்‌ 
தனது தீர்ப்புகளில்‌ சுட்டிக்காட்டி, அவரது 
கருத்துகளை பரவலாக்க வழிவகுத்துள்ளார்‌.. 


பொதுவாக அவ்வப்போது வெளிவரும்‌ 
சிறுகதை, கவிதை, கட்டுரை, பின்னர்‌ 
தொகுக்கப்பட்டு ஒரு தொகுப்பாக வெளிவரும்‌ போது 
அது புதிய உணர்வுகளை தரும்‌. அப்போது அதன்‌ 
மொத்த பரிணாமத்தையும்‌ ஒருசேர உணர முடியும்‌. 
நான்‌ வழக்குரைஞராக இருப்பதால்‌ இதில்‌ 
இடம்பெற்றுள்ள தீர்ப்புகளை முன்னரே 
அறிந்திருந்த போதிலும்‌, இப்படி மொத்தமாக ஒரே 
தொகுப்பாக பார்க்கும்‌ போது இந்த தீர்ப்புகளின்‌ வீச்சு 
அதிகமாக இருப்பதாக உணர்கிறேன்‌. 


விதிவிலக்கான சூழல்கள்‌ தவிர்த்து, பொதுவாக 
மனுதாரர்களுக்காக வழக்குரைஞர்கள்‌ தாக்கல்‌ 


செய்து தன்‌ முன்பாக வரும்‌ வழக்குகளை மட்டுமே 
ஒரு நீதிபதி விசாரித்து அது குறித்து தீர்ப்பு கூற 
முடியும்‌. வழக்கறிஞர்களுக்கு, தாங்கள்‌ 
முன்னெடுக்கும்‌ வழக்குகளைத்‌ தேர்வு செய்வதில்‌ 
உள்ள வாய்ப்பு, அவ்வளவாக நீதிபதிகளுக்கு 
இருப்பதில்லை. இருப்பினும்‌, தன்‌ முன்‌ வந்த 
வழக்கின்‌ பிரமாண பத்திரத்திற்குள்‌ மட்டும்‌ தன்னை 
நிறுத்திக்‌ கொள்ளாமல்‌, தன்னளவில்‌ விரிவாக 
விவரித்து தீர்ப்பிட்டுள்ளார்‌. அவைகள்‌ அனைத்தும்‌ 
சமூக நீதி பார்வையில்‌ அமைந்துள்ளது என்பது 
தான்‌ இங்கு கவனிக்கத்தக்கது. அரசியலமைப்பு 
சட்டத்திற்குப்‌ புறம்பான கருத்துகளை 
வெளிப்படுத்திய அணில்‌ ஆர்‌ தவே மற்றும்‌ இட 
ஒதுக்கீட்டை ஊழலுக்கு இணையாக ஒப்பிட்ட 
நீதிபதிகள்‌ இருக்கும்‌ இதே நாட்டில்‌ தான்‌, இவரால்‌ 
இப்படிப்பட்ட தீர்ப்புகளை தைரியமாக தர முடிகிறது. 


மிகவும்‌ பின்தங்கிய குடும்பத்தில்‌ இருந்து வந்து, 
ஆசிரியர்‌ ஆவதை விருப்பமாகக்‌ கொண்டு பின்பு 
நண்பர்‌ ஒருவரின்‌ தூண்டுதலின்‌ பேரில்‌ 
வழக்கறிஞராகி, அதன்‌ பின்பு உயர்‌ நீதிமன்ற 
நீதிபதியானதை தனது பதவி ஏற்ப்பு 
நிகழ்வின்போது பெருமையுடன்‌ நினைவு 
கூர்ந்துள்ளார்‌. பணி ஓய்வு பெறும்போது, 
அநியாயமாக தற்காலிக பணிநீக்கம்‌ செய்யப்பட்ட 
தமிழ்நாடு வழக்கறிஞர்களுக்காக குரல்‌ 
கொடுத்துள்ளார்‌. இப்படியாக சென்னை 
உயர்நீதிமன்றத்தில்‌ சமூக நீதியை அடிப்படையாகக்‌ 
கொண்டு ஓங்கி ஒலித்துள்ளது இவரது குரல்‌. 


தமிழ்நாடு கிரிக்கெட்‌ வாரியத்திற்கு வேட்டி கட்டிச்‌ 
சென்று, தமிழகத்தின்‌ அனைத்து பகுதிகளிலும்‌ 
வேட்டி கட்டி செல்லலாம்‌ என சட்டம்‌ வருவதற்குக்‌ 
காரணமாக இருந்தவர்‌. உயர்‌ நீதித்துறையில்‌ இட 
ஒதுக்கீடு பின்பற்றப்படவேண்டும்‌ என 
வெளிப்படையாக பல்வேறு கருத்தரங்குகளில்‌, 


நீதிபதியாக பொறுப்பில்‌ இருக்கும்‌ பொழுதே, பேசி 
வந்தவர்‌. காந்தி பிறந்த நாளில்‌, கோட்சேவிற்கு சிலை 
அமைக்க வேண்டுமென்ற இந்து மகா சபையின்‌ 
கருத்துக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர்‌. 
மதுவிலக்கிற்கு ஆதரவாகவும்‌, மாட்டுகறி 
உண்பதற்கான தடைக்கு எதிராகவும்‌ குரல்‌ 
கொடுத்தவர்‌. இப்படியாக, தீர்ப்புகளில்‌ மட்டுமல்லாது 
தனது தீர்ப்புகளில்‌ குறிப்பிட்டுள்ளபடி, பொது 
வாழ்விலும்‌ வாழ்ந்து காட்டுகிறார்‌. 


இப்புத்தகத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள ஒவ்வொரு 
தீர்ப்பிற்கும்‌ முன்பாக, தமிழில்‌ சிறிய முன்னுரை 
வழங்கியதை, முழுமையாக்கி முழுவதுமாகவோ 
அல்லது தீர்ப்புகளின்‌ சாராம்சத்தை மட்டுமாகவோ 
தொகுத்து தமிழில்‌ வெளியிட்டிருந்தால்‌ ஆங்கில 
மொழியில்‌ புலமை இல்லாத சாமானியர்களையும்‌ 
இந்த தீர்ப்புகள்‌ சென்றடைய வாய்ப்பு 
கிட்டியிருக்கும்‌. 


வெளியீடு: 
சோகோ அறக்கட்டளை, 143, 
ஏரிக்கரை சாலை, கே.கே.நகர்‌, 
மதுரை- 625020. 
தொடர்புக்கு: 0452- 2580636 
விலை: ரூ. 250.00 சலுகை விலை: ரூ. 125.00 
மட்டுமே 


-இராபர்ட்‌ சந்திர குமார்‌ 


மம்‌. 5. டு iis 1 4:11:11 
Foundation Account Number : 606 1010 100 502 79 Union 
Bank Of India West Tambaram, Chennai IFSC - 


UBINO560618 Account Type : Current Account 


தமிழ்நாடு 
வழக்கறிஞர்களின்‌ 
போராட்டத்திற்கு 
காரணம்‌... நீதியரசர்‌ 
ஹரிபரந்தாமன்‌ 


தமிழ்நாட்டில்‌ வழக்கறிஞர்கள்‌ மேற்கொண்டுள்ள 
நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம்‌ குறித்து பல்வேறு 
கருத்துகள்‌ நிலவி வருகிறது. ஓய்வுபெற்ற நீதியரசர்‌ 
ஹரிபரந்தாமன்‌ இந்தப்‌ பிரச்சினை குறித்த தனது 
கருத்துகளை பதிவு செய்கிறார்‌. 


தற்சமயம்‌ தமிழகத்தில்‌ வழக்கறிஞர்கள்‌ 
எதிர்கொள்ளும்‌ பிரச்னைகளை, ஆர்‌.கே.ஆனந்தின்‌ 
தீர்ப்பின்‌ வெளிச்சத்தில்‌ பரிசீலிப்போம்‌. உயர்‌ 
பதவிகளில்‌ உள்ளவர்களும்‌, இருந்தவர்களும்‌, 
செல்வமும்‌, செல்வாக்கும்‌ உள்ளவர்களும்‌ கடும்‌ 
குற்றம்‌ புரிந்தால்‌, அவர்கள்‌ கடுமையாக 
தண்டிக்கப்பட வேண்டும்‌; இது என்‌ கருத்து. ஆனால்‌, 
செல்வமும்‌, செல்வாக்கும்‌ உள்ளவர்கள்‌ 
தண்டிக்கப்படுகின்றனரா? : சாட்சியை விலை 
கொடுத்து வாங்கிய ஆர்‌.கே.ஆனந்த்‌ கடந்த, 1999 
ஜன., 1ம்‌ தேதி, டில்லியில்‌ பெரும்‌ செல்வந்தரின்‌ 


மகன்‌ சஞ்சீவ்‌ நந்தா என்பவர்‌, பி.எம்‌.டபிள்யூ., காரை 
கவனக்குறைவாகவும்‌, அதி வேகமாகவும்‌ ஓட்டி 
விபத்தை நிகழ்த்தினார்‌. அதில்‌, ஆறு பேர்‌ உயிர்‌ 
இழந்தனர்‌; ஆறு பேரில்‌, மூவர்‌ காவல்துறையினர்‌. 
விபத்தை நிகழ்த்திய பின்‌ நிற்காமல்‌ சென்றுவிட்டார்‌. 
அவர்‌ காரை ஓட்டியபோது, மதுவும்‌ அருந்தி 
இருந்தார்‌ என்பது காவல்துறையின்‌ வழக்கு. 
குற்றவியல்‌ நீதிமன்றத்தில்‌ வழக்கு ஆமை வேகத்தில்‌ 
நடந்து கொண்டிருந்தது. குற்றவியல்‌ நீதிமன்றத்தில்‌, 
சஞ்சீவ்‌ நந்தாவின்‌ வழக்கறிஞர்‌ ஆர்‌.கே.ஆனந்த்‌; 
அரசு தரப்பு வழக்கறிஞர்‌ ஐ.யு.கான்‌. இந்த நிலையில்‌, 
வழக்கின்‌ நேரடி சாட்சியான சுனில்‌ குல்கர்னியுடன்‌ 
மேற்சொன்ன ஆர்‌.கே.ஆனந்த்‌ மற்றும்‌ ஐ.யு.கான்‌ 
சந்தித்து, சாட்சியை பெரும்‌ தொகை கொடுத்து 
வாங்குவது என்ற நிகழ்ச்சியை, “என்டிடிவி? சேனல்‌, 
2007 மே, 30ம்‌ தேதி ஒளிபரப்பியது. இது டில்லியில்‌ 
மிகுந்த பரபரப்பை உண்டாக்கியது. அந்த சேனல்‌ 
இப்படி ஒரு முறைகேட்டை ஒளிபரப்பாமல்‌ 
இருந்திருந்தால்‌, இது வெளி உலகத்தின்‌ மற்றும்‌ 
நீதிமன்றத்தின்‌ கவனத்திற்கே வந்திருக்காது. 


நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு : இந்த நிலையில்‌, 
டில்லி உயர்‌ நீதிமன்றம்‌ தானாக முன்‌ வந்து மூத்த 
வழக்கறிஞர்‌ ஆர்‌.கே.ஆனந்த்‌ மற்றும்‌, இருவர்‌ மேல்‌ 
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்தது. உயர்‌ 
நீதிமன்றத்தின்‌, இரு நீதிபதிகள்‌ கொண்ட அமர்வு 
வழக்கை விசாரித்தது. இதை எதிர்‌ கொண்ட 
ஆர்‌.கே.ஆனந்த்‌, பல இடைக்கால மனுக்களை 
தாக்கல்‌ செய்தார்‌; அம்மனுக்கள்‌ தள்ளுபடி 
செய்யப்பட்டன. அந்த விபரங்களுக்குள்‌ நான்‌ 
செல்லவில்லை. 


அவர்‌ எழுப்பிய, ஒரு முதல்‌ நிலை எழு வினா 
பற்றி மட்டும்‌ குறிப்பிட விரும்புகிறேன்‌. அவர்‌, 
“என்டிடிவி -தான்‌ குற்றவியல்‌ விசாரணையில்‌ 
தலையிடும்‌ வகையில்‌ ஒளிபரப்பு செய்தது; எனவே, 


அதன்‌ மீது தான்‌ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 
தொடர வேண்டும்‌” என்று ஆட்சேபனையை 
எழுப்பினார்‌; அந்த ஆட்சேபனையை நீதிமன்றம்‌ 
நிராகரித்தது. 


ஆர்‌.கே.ஆனந்திற்கு வழங்கப்பட்ட தண்டனை : 
அவர்‌ சாட்சியை விலை பேசிய தன்‌ மூலம்‌, நீதிமன்ற 
நடவடிக்கையில்‌ தலையிட்டு நீதிமன்ற 
மாட்சிமையை குலைத்து அவமதிப்பு செய்தார்‌ என்ற 
குற்றம்‌ நிரூபிக்கப்பட்டதாக, 2008 ஆக., 21ல்‌, டில்லி 
உயர்‌ நீதிமன்றம்‌ தீர்ப்பு கூறியது; அவருக்கு கீழ்கண்ட 
தண்டனைகளை விதித்தது. 


1. டில்லி உயர்‌ நீதிமன்றத்திலும்‌, கீழமை 
நீதிமன்றங்களிலும்‌, நான்கு மாதங்களுக்கு 
அவர்‌ வழக்கறிஞர்‌ தொழில்‌ செய்ய அனுமதி 
மறுக்கப்பட்டது. ஆனால்‌, அவர்‌ மற்ற 


வழக்கறிஞர்‌ வேலைகளை, - ஆலோசனை, 
அறிவுரை, விளக்கவுரை, கருத்துகளாகச்‌ 
செய்யலாம்‌. 


2. மூத்த வழக்கறிஞர்‌ பதவி பறிக்கப்பட்டது. 
3. 2,000 ரூபாய்‌ அபராதம்‌ விதிக்கப்பட்டது. 


உச்ச நீதிமன்றத்தில்‌ ஆர்‌.கே. ஆனந்தின்‌ 
மேல்முறையீடு : இந்த உத்தரவை எதிர்த்து அவர்‌ உச்ச 
நீதிமன்றத்தில்‌ மேல்முறையீடு செய்தார்‌. 
மேல்முறையீட்டை, 2009 ஜூலை, 29ல்‌ தள்ளுபடி 
செய்த உச்ச நீதிமன்றம்‌, அவர்‌ செய்த குற்றத்திற்கு 
அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை குறைவு என்று 
கூறி, “அதிக தண்டனை ஏன்‌ அளிக்கக்கூடாது?” 
என்பதற்கு விளக்கம்‌ அளிக்குமாறு அறிவிப்பு 
அனுப்பியது. இந்த வழக்கில்‌ உச்ச நீதிமன்றத்திற்கு 
உதவி செய்ய, 'அமீக்கஸ்‌ க்யூரியாக, இரு 
வழக்கறிஞர்களை நியமித்தது. அவர்கள்‌, மூத்த 
வழக்கறிஞர்கள்‌ கோபால்‌ சுப்ரமணியம்‌ மற்றும்‌ 


நாகேஸ்வர ராவ்‌. அதன்‌ தீர்ப்பில்‌ கூறியுள்ளதாவது: 
உயர்‌ நீதிமன்றத்தின்‌, இருவர்‌ அமர்வின்‌ மூத்த 
நீதிபதி, தன்‌ வழக்கை விசாரிக்கக்கூடாது என்றும்‌, 
வழக்கில்‌ இருந்து விலகிக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்றும்‌ ஆர்‌.கே.ஆனந்த்‌ மனு போட்டார்‌. அமர்வுக்கு 
தலைமை தாங்கிய அந்த நீதிபதியின்‌ மேல்‌ கடும்‌ 
குற்றச்சாட்டுகளை கூறினார்‌. அவரது மனு, 
நீதிபதியை மிரட்டுவதாக இருந்தது. அந்த மனு, 
தலைமை தாங்கிய மூத்த நீதிபதியால்‌ 
நிராகரிக்கப்பட்டது. 


நீதிபதியின்‌ மீது தனிப்பட்ட முறையில்‌ 
குற்றச்சாட்டுகள்‌ கூறப்பட்டதால்‌, மற்றொரு நீதிபதி 
மனுவின்‌ மீது எந்த உத்தரவும்‌ போடவில்லை. 
ஆனால்‌, அமர்வில்‌ எந்த பங்கும்‌ வகிக்க மறுத்து 
விட்டார்‌. இதை பயன்படுத்தி, மேற்சொன்ன 
உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்‌ என்று, 
ஆர்‌.கே.ஆனந்த்‌ மனு போட்டார்‌. தலைமை நீதிபதி, 
அமர்வின்‌ இளைய நீதிபதியை மாற்றி மற்றொரு 


இளைய நீதிபதியை கொண்ட அமர்வை 
ஏற்படுத்தினார்‌. “பழைய அமர்வே மறுபரிசீலனை 
மனுவை விசாரிக்க வேண்டும்‌” என்று 


ஆர்‌.கே.ஆனந்த்‌ தரப்பில்‌ வாதிடப்பட்டது. 


புதிய அமர்வு, மறுபரிசீலனை மனுவை, 
தள்ளுபடி செய்தது. அந்த உத்தரவை, அமர்வின்‌ 
சார்பில்‌ புதிதாக நியமிக்கப்பட்ட இளைய நீதிபதி, 
உத்தரவு எழுதினார்‌. அதற்குப்பின்‌ அந்த வழக்கின்‌ 
முக்கிய உத்தரவுகள்‌ அனைத்தையும்‌ இளைய 
நீதிபதியே எழுதினார்‌. 


இறுதியில்‌ மேல்முறையீட்டை உச்ச நீதிமன்றம்‌, 
2009 ஜூலை 29ல்‌ தள்ளுபடி செய்கையில்‌, 
ஆர்‌.கே.ஆனந்திற்கு அளிக்கப்பட்ட தண்டனை 
குறைவு என்றும்‌, அதிக தண்டனை ஏன்‌ 
அளிக்கக்கூடாது என்பதற்கும்‌, நான்கு 


மாதங்களுக்கும்‌ மேலாக, நீண்ட காலத்திற்கு 
வழக்கறிஞர்‌ தொழிலில்‌ இருந்து நீக்கக்கூடாது 
என்பதற்கும்‌ அவர்‌ விளக்கம்‌ அளிக்க கோரியது. 


ஆர்‌.கே.ஆனந்திற்கு அதிக தண்டனை 
அளிக்கப்பட்டதா? : கடந்த, 2010 ஜன., 13ல்‌ அவர்‌, 
உச்ச நீதிமன்றத்தில்‌ அவரது விளக்கத்தை 
அளித்தார்‌. அதில்‌, அவர்‌ மன்னிப்பு கோரியும்‌, 
நடவடிக்கையை கைவிடுமாறும்‌ கோரினார்‌. அந்த 
விளக்கத்தை பரிசீலித்த உச்ச நீதிமன்றம்‌, அவர்‌ 
செய்த தவறுக்கு அவர்‌ வருந்தியதாக தெரியவில்லை 
என்றது. இதை உச்ச நீதிமன்றம்‌ சுட்டிக்காட்டியவுடன்‌, 
2011 மே 4ல்‌, கூடுதல்‌ ஆணை உறுதியுரை தாக்கல்‌ 
செய்தார்‌. அதில்‌, உச்ச நீதிமன்றம்‌, 2009 ஜூலை, 29ல்‌ 
தீர்ப்பில்‌ கூறிய அனைத்தையும்‌ 
ஒப்புக்கொள்வதாகவும்‌, முந்தைய விளக்கத்தில்‌ 
கூறிய ஆட்சேபகரமான பகுதியை திரும்ப பெற்றுக்‌ 
கொள்வதாகவும்‌ கூறினார்‌. 


பின்‌, 2012 செப்‌., 24ல்‌ மேலும்‌, ஒரு ஆணை 
உறுதியுரை தாக்கல்‌ செய்தார்‌. அதில்‌, அவர்‌ இந்திய 
பார்‌ கவுன்சிலுக்கு, 21 லட்சம்‌ ரூபாய்‌ நன்கொடை 
அளிக்க ஒப்புக்‌ கொள்வதாகவும்‌, ஒரு ஆண்டுக்கு 
டில்லி இலவச சட்ட மையத்தில்‌ ஏழைகளுக்காக 
வழக்கு நடத்த ஒப்புக்‌ கொள்வதாகவும்‌, “இந்த 
ஓராண்டில்‌, வழக்கறிஞர்‌ கட்டணம்‌ எதுவும்‌ 
வசூலிக்க மாட்டேன்‌” என்றும்‌ கூறி இருந்தார்‌. அவர்‌ 
செய்த கடும்‌ குற்றத்திற்கு சிறை தண்டனை தான்‌ 
சரியாக இருக்கும்‌ என்று உச்ச நீதிமன்றம்‌ தன்‌ 
கருத்தை பதிவு செய்தாலும்‌, அதிக தண்டனை 
வழங்கவில்லை. 


அவருக்கு, 69 வயது ஆவதாக வும்‌, அவர்‌, 2007 
முதல்‌ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொண்டு 
வருவதாகவும்‌, அவரது மனைவி உடல்‌ நலம்‌ 
இல்லாமல்‌ இருப்பதாகவும்‌, 21 லட்சம்‌ ரூபாய்‌ பார்‌ 


கவுன்சிலுக்கு நன்கொடை அளிப்பதையும்‌, ஓர்‌ 
ஆண்டு இலவச சட்ட உதவி மைய வழக்குகளை 
நடத்த ஒப்புக்‌ கொள்வதையும்‌ அதிக தண்டனை 
வழங்காத தற்கு காரணங்களாக  அடுக்கியது. 
இறுதியில்‌, 2012 நவ. 2012ல்‌ உச்ச நீதிமன்றம்‌ 
வழக்கை முடித்து தீர்ப்பு கூறியது. 


ஆர்‌.கே.ஆனந்திற்கு, 21 லட்சம்‌ ரூபாய்‌ 
நன்கொடை என்பது, ஒரு பொருட்டே அல்ல. அவர்‌, 
21 கோடி ரூபாய்‌ கொடுத்தால்‌ சிறை தண்டனையில்‌ 
இருந்து விடுபடலாம்‌ என்றால்‌, அதையும்‌ கொடுக்கும்‌ 
வசதி படைத்தவர்‌. ஆனால்‌, சாதாரண 
வழக்கறிஞர்கள்‌ என்ன செய்வது? இப்படி, ஒரு 
பெரும்‌ தொகையை நன்கொடையாக கொடுத்து, 
தண்டனையில்‌ இருந்து சுலபமாக தப்பிக்க இயலுமா? 
விசாரணைக்குப்‌ பின்‌ தண்டனை என்பதற்கு 
மாறாக, விசாரணையை நிலுவையில்‌ வைத்தே பல 
மாதங்கள்‌ தமிழக வழக்கறிஞர்களை தொழிலில்‌ 
இருந்து நீக்கம்‌ செய்யலாமா? ஆறு மாதங்களுக்கும்‌ 
மேலாக, ஒன்பது மாதங்கள்‌ வரையில்‌ கூட 
வழக்கறிஞர்‌ தொழிலில்‌ இருந்து நீக்கம்‌ செய்யப்பட்ட 
தமிழக வழக்கறிஞர்கள்‌ செய்த தவறுகள்‌, 
ஆர்‌.கே.ஆனந்த்‌ செய்த தவறுகளை விட 
கூடுதலானதா? ஆர்‌.கே.ஆனந்த்‌ வழக்கில்‌, டில்லி 
உயர்‌ நீதிமன்றம்‌ வழக்கறிஞர்‌ சட்டப்‌ பிரிவு - 34ன்‌ கீழ்‌ 
விதி ஏதும்‌ செய்யவில்லை. எனவே, ஆர்‌.கே.ஆனந்த்‌ 
தரப்பில்‌ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில்‌, 


தண்டனையாக, “சஸ்பென்ஷன்‌” அல்லது 
வழக்கறிஞர்‌ பதிவில்‌ இருந்து நீக்கம்‌ என்ற 
தண்டனையை அளிக்க முடியாது என்று 
வாதிடப்பட்டது. 


அந்த வாதத்தை, உச்ச நீதிமன்றம்‌ அவ்வழக்கில்‌ 
உதவி செய்ய நியமித்த, இரு மூத்த வழக்கறிஞர்களும்‌ 
ஆதரித்தனர்‌. மேலும்‌, உச்ச நீதிமன்றம்‌ இதற்கு முன்‌ 
வழங்கிய தீர்ப்பில்‌, “சஸ்பென்ஷன்‌ மற்றும்‌ பதிவில்‌ 


இருந்து நீக்கம்‌ என்பதை நீதிமன்ற அவமதிப்பு 
வழக்கில்‌ தண்டனையாக அளிக்க முடியாது” என்று 


கூறி இருப்பதை, தீர்ப்பின்‌ பத்தி - 1138ல்‌, 
கீழ்கண்டவாறு பதிவு செய்துள்ளது. இந்த சூழலில்‌, 
உச்ச நீதிமன்றம்‌, அனைத்து உயர்‌ 


நீதிமன்றங்களையும்‌ வழக்கறிஞர்‌ சட்டம்‌ பிரிவு - 34ன்‌ 
கீழ்‌ விதிகளை உண்டாக்கச்‌ சொன்னது. சென்னை 
உயர்‌ நீதிமன்றம்‌ ஏற்கனவே வழக்கறிஞர்‌ சட்டம்‌ 
பிரிவு - 34ன்‌ கீழ்‌ விதிகளை வகுத்துள்ளது. அதில்‌ 
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில்‌ தண்டிக்கப்படும்‌ 
நபரை, அவர்‌ நீதிமன்றத்தில்‌ வழக்காடுவதில்‌ 
இருந்து விலக்கி வைக்க வகை செய்துள்ளது. 
எனவே, இப்போது கொண்டு வரப்பட்டுள்ள 
சர்ச்சைக்குரிய புதிய விதிகள்‌ தேவையற்றவை. இந்த 
புதிய சர்ச்சைக்குரிய விதிகளை உண்டாக்குவதற்கு, 
சென்னை உயர்‌ நீதிமன்றம்‌, ஆர்‌.கே.ஆனந்த்‌ 
வழக்கைத்‌ தான்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. ஏற்கனவே 
உரிய விதிகள்‌ இருப்பதால்‌ இந்த புதிய சர்ச்சைக்குரிய 
விதிகளை திரும்பப்‌ பெற வேண்டும்‌ என்பது என்‌ 
கருத்து. பார்‌ கவுன்சிலும்‌, ஒழுங்கு நடவடிக்கையை 
ஓட்டி நடைபெறும்‌ விசாரணையில்‌ குற்றச்சாட்டு 
நிரூபிக்கப்பட்டால்‌ மட்டுமே, சஸ்பென்ஷனோ 
அல்லது பதிவு நீக்கமோ செய்யலாமே ஒழிய, 
விசாரணை நிலுவையில்‌ இருக்கும்போது செய்ய 
முடியாது. 


இதை, இந்திய பார்‌ கவுன்சிலின்‌ தலைவர்‌ 
மன்னன்‌ குமார்‌ மிஸ்ராவே, பாட்டியாலா நீதிமன்ற 
வளாகத்தில்‌ நடந்த வன்முறை சம்பந்தமாக, உச்ச 
நீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ செய்த ஆணை உறுதி 
உரையில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. எனவேதான்‌, நான்‌ 
ஓய்வு பெற்றபோது ஆற்றிய உரையில்‌, பார்‌ 
கவுன்சில்‌ சஸ்பென்ஷனை உடனடியாக விலக்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌” என்றேன்‌. 


மேலும்‌, ஆர்‌.கே.ஆனந்த்‌ வழக்கில்‌, உச்ச 


நீதிமன்றம்‌, “நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டின்‌ 
அடிப்படையிலேயே, பார்கவுன்சில்‌ சஸ்பென்ஷன்‌ 
செய்ய இயலும்‌” என்றது. இத்தீர்ப்பின்‌ பத்தி - 138ல்‌ 
கீழ்கண்டவாறு கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்ட 
விரும்புகிறேன்‌. 


மேலும்‌, பத்தி - 136ல்‌, நீதிமன்றத்திற்கு உதவி 
செய்ய நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர்‌ 
நாகேஸ்வர ராவ்‌ (இப்போதைய உச்ச நீதிமன்ற 
நீதிபதி) வாதத்தை உச்ச நீதிமன்றம்‌ கீழ்‌ கண்டவாறு 
பதிவு செய்துள்ளது.எனவே, பார்‌ கவுன்சிலுக்கு 
விசாரணையை நிலுவையில்‌ வைத்து 
சஸ்பென்ஷன்‌ செய்யும்‌ அதிகாரம்‌ இல்லை. 
“பாட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில்‌ வன்முறை 
செய்த வழக்கறிஞர்களை விசாரணை இல்லாமல்‌ 
சஸ்பென்ஷன்‌ செய்ய மாட்டேன்‌” என்று கூறும்‌ 
மன்னன்‌ குமார்‌ மிஸ்ரா, தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள்‌ 
மேல்‌ மட்டும்‌ சீறி பாய்வதேன்‌? சமீபத்தில்‌, 
ஆந்திராவிலும்‌, தெலுங்கானாவிலும்‌, 
கோல்கட்டாவிலும்‌ வழக்கறிஞர்கள்‌ பெரிய அளவில்‌ 
போராட்டங்கள்‌ நடத்திய போது, அவர்‌ இன்று வரை 
மவுனமாக இருப்பது ஏன்‌; தமிழகத்தில்‌ மட்டும்‌ 
வேறுபட்ட நிலைப்பாட்டை அவர்‌ கொள்வதற்கு 
காரணம்‌ என்ன? 


கடுமையான குற்றம்‌ இழைத்த, 
ஆர்‌.கே.ஆனந்திற்கு சிறை தண்டனை இல்லை. 
அவர்‌ மிகவும்‌ கண்டிக்கத்தக்க வகையில்‌ நீதிமன்ற 
அவமதிப்பு குற்றம்‌ இழைத்தார்‌. ஆனால்‌ தமிழகத்தில்‌ 
வழக்கறிஞர்கள்‌ நிலை என்ன? உயர்‌ நீதிமன்றத்தின்‌, 
முதலாவது அமர்வு முன்‌, தமிழில்‌ வாதாட வகை 
செய்ய வேண்டும்‌ என்று அமைதியான முறையில்‌ 
பதாகையை தூக்கிப்‌ பிடித்தாலும்‌, நீதிமன்ற 
நடவடிக்கையில்‌ தலையிடுவதாக தான்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஆனால்‌, அந்த அமர்வு நீதிமன்ற 
அவமதிப்பு வழக்கு ஏதும்‌ தொடரவில்லை. ஆனால்‌ 


அவர்கள்‌, ஒரு மாதம்‌ சிறையில்‌ இருந்தனர்‌. 
அவர்களை, ஏழு மாதம்‌ சஸ்பென்ஷனில்‌ வைத்தது 
பார்‌ கவுன்சில்‌; அதையே தண்டனையாகவும்‌ 
அளித்தது. அதேபோல, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 
நடந்த நீதிமன்றத்தில்‌ விசாரணையை பார்க்க செல்ல 
அனுமதிக்க வேண்டும்‌ என்றதற்காக, பல 
வழக்கறிஞர்களை பார்‌ கவுன்சில்‌ சஸ்பென்ஷன்‌ 
செய்தது. அவர்களில்‌ சிலரின்‌ சஸ்பென்ஷன்‌, 
ஒன்பது மாதங்களுக்கு மேலாகி யும்‌, இன்னும்‌ 
தொடர்கிறது. சி.ஐ.எஸ்‌.எப்‌., சம்பந்தப்பட்ட 
வழக்கிலும்‌, பல வழக்கறிஞர்கள்‌ பார்‌ கவுன்சிலால்‌ 
விசாரணை இன்றி, பல மாதங்கள்‌ சஸ்பென்ஷனில்‌ 
வைக்கப்பட்டனர்‌. இந்நிலையில்‌, இந்த இறுதி 
பகுதியை வெளியிடும்‌ நேரத்தில்‌, 105 தமிழக 
வழக்கறிஞர்‌ தலைவர்களை, இந்திய பார்‌ கவுன்சில்‌ 
சஸ்பென்ஷன்‌ செய்துள்ளதாக, ஒரு பத்திரிகை 
செய்தி தெரிவிக்கிறது. இதை, மன்னன்‌ குமார்‌ மிஸ்ரா 
உறுதி செய்துள்ளதாக அச்செய்தி கூறுகிறது. 
மன்னன்‌ குமார்‌ மிஸ்ரா தமிழக வழக்கறிஞர்களை 
மட்டும்‌ குறி வைத்து தாக்குவது ஏனோ? இதற்கு 
பின்புலமாக யார்‌ இருக்கின்றனர்‌ என்பதை தமிழக 
வழக்கறிஞர்கள்‌ அறிவர்‌. 


உயர்‌ நீதிமன்றம்‌ புதிய விதிகளை உடனே திரும்ப 
பெறவேண்டும்‌; பார்‌ கவுன்சில்‌ அனைத்து 
சஸ்பென்ஷன்களையும்‌ உடனே ரத்து செய்ய 
வேண்டும்‌. இதுவே நிரந்தர அமைதிக்கான தீர்வாக 
இருக்கும்‌. 


வழக்கறிஞர்‌ ஆர்‌.கே.ஆனந்த்‌ யார்‌? 


உச்சநீதிமன்றம்‌, ஆர்‌.கே.ஆனந்த்‌ வழக்கில்‌ 
வழங்கிய தீர்ப்பு பற்றி, இன்று தமிழகத்தில்‌ 
வழக்கறிஞர்‌ மத்தியில்‌ பேசப்படுகிறது. எனவே, 
அத்தீர்ப்பைப்‌ பற்றி பரிசீலிப்பது அவசியம்‌; 
காலத்தின்‌ கட்டாயம்‌. தமிழகத்தில்‌ 


வழக்கறிஞர்களின்‌ தற்காலிக பணி நீக்கத்தையும்‌, 
உயர்நீதிமன்றம்‌ ஏற்படுத்தியுள்ள புதிய 
விதிகளையும்‌, அத்தீர்ப்பின்‌ அடிப்படையில்‌ 
பரிசீலிக்கலாம்‌. மேற்சொன்ன தீர்ப்பைப்‌ பற்றி 
பரிசீலிப்பதற்கு முன்‌, யார்‌ இந்த ஆர்‌.கே.ஆனந்த்‌ 
என்ற சிறு விபரத்தை தெரிந்து கொள்வது நன்றாக 
இருக்கும்‌. 

ஆர்‌.கே.ஆனந்த்‌, டில்லியில்‌ மிக பிரபலமான 
மூத்த வழக்கறிஞர்‌. மூன்று, இந்திய பிரதமர்கள்‌ 
அவருக்கு கட்சிக்காரர்கள்‌. அவர்களின்‌ 
வழக்குகளை நடத்தி வெற்றி பெற்றவர்‌. 


இந்திரா, பிரதமராக இருந்த போது, அவரது மகன்‌ 
சஞ்சய்‌, 1980-ல்‌, விமான விபத்தில்‌ இறந்தார்‌. அவர்‌ 
மனைவி மேனகா, நீதிமன்றம்‌ மூலமாக, சஞ்சயின்‌ 
உயிலின்‌ அடிப்படையில்‌ சொத்து உரிமை கோரினார்‌. 
அதை எதிர்த்து, இந்திராவுக்காக, டில்லி 
உயர்நீதிமன்றம்‌ வரை வெற்றிகரமாக வழக்காடியவர்‌ 
வழக்கறிஞர்‌ ஆர்‌.கே.ஆனந்த்‌. இந்திராவுக்கு உயில்‌ 
எழுதிய வழக்கறிஞரும்‌ அவரே. இந்திரா, 1984ல்‌ 
பிரதமராக இருந்தபோது கொல்லப்பட்டார்‌; ராஜிவ்‌ 
பிரதமர்‌ ஆனார்‌. அந்த உயிலின்‌ அடிப்படையில்‌ 
ராஜிவுக்காக வழக்கு நடத்தியவரும்‌ ஆர்‌.கே.ஆனந்த்‌ 
தான்‌. 


அடுத்து, முன்னாள்‌ பிரதமர்‌ நரசிம்ம ராவ்‌, மூன்று 
ஊழல்‌ வழக்குகளில்‌ குற்றவாளியாக குற்றம்‌ 
சாட்டப்பட்டபோது, அவருக்கு விசாரணை 
நீதிமன்றம்‌ முதல்‌ உச்சநீதிமன்றம்‌ வரை வழக்கு 
நடத்தி வெற்றி பெற்று தந்தவரும்‌, ஆர்‌.கே.ஆனந்த்‌ 
தான்‌. இந்திரா கொல்லப்பட்டதை அடுத்து, 
சீக்கியர்கள்‌ மேல்‌ நடந்த வன்முறை தாக்குதல்‌ பற்றி 
அமைக்கப்பட்ட ரங்கநாத்‌ மிஸ்ரா விசாரணை 
கமிஷன்‌ முன்‌, மத்திய அரசுக்காக ஆஜரான 
வழக்கறிஞரும்‌ இவரே. மேற்சொன்ன விபரங்கள்‌, 


ஆர்‌.கே.ஆனந்த்‌ பிரபல மூத்த வழக்கறிஞராக 
இருந்தவர்‌ என்பதை தெளிவாக்கும்‌. 


பார்‌ கவுன்சில்‌ உறுப்பினர்‌ மற்றும்‌ தலைவர்‌ 
மேலும்‌, அவர்‌ டில்லி பார்‌ கவுன்சில்‌ உறுப்பினராக, 25 
ஆண்டுகளுக்கும்‌ மேலாக இருந்தார்‌. இருமுறை, 
அதன்‌ தலைவராகவும்‌ இருந்தார்‌. 


அரசியல்‌ செல்வாக்கு அவர்‌ மிகுந்த அரசியல்‌ 
செல்வாக்கும்‌ உடையவர்‌. 2000 மார்ச்‌ மாதம்‌, 
ராஜ்யசபாவிற்கு ஜார்க்கண்ட்‌ மாநிலத்தில்‌ இருந்து 
தேர்ந்துஎடுக்கப்பட்டார்‌. 

கடந்த 2004-, லோக்சபா தேர்தலில்‌, டில்லி தெற்கு 
தொகுதியில்‌ காங்‌., சார்பில்‌ போட்டியிட்டு தோற்றார்‌. 
மீண்டும்‌, 2014- தேர்தலில்‌ பாரிதாபாத்‌ லோக்சபா 
தொகுதியில்‌, இந்திய தேசிய லோக்தளத்தின்‌ 
வேட்பாளராக போட்டியிட்டு தோற்றார்‌. கடந்த 
ஜூனில்‌ நடந்த ராஜ்யசபா தேர்தலிலும்‌ காங்‌. 
ஆதரவுடன்‌ அரியானா மாநிலத்தில்‌ போட்டியிட்டார்‌. 
காங்‌., கலக சட்டசபை உறுப்பினர்கள்‌, அவருக்கு 
ஓட்டு போடாததால்‌ தோற்றுப்‌ போனார்‌. 


நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு : டில்லி 
உயர்நீதிமன்றம்‌ தானாக முன்வந்து, ஆர்‌.கே.ஆனந்த்‌ 
பேரில்‌, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்தது. 
அவர்‌ அதை மறுத்து வழக்காடினார்‌. அவர்‌ 
கடுமையான குற்றம்‌ புரிந்தார்‌ என்று நீதிமன்றம்‌ 
முடிவுக்கு வந்தது; அவருக்கு தண்டனையும்‌ 
அளித்தது. அதை எதிர்த்து, அவர்‌ 
உச்சநீதிமன்றத்தில்‌ மேல்முறையீடு செய்தார்‌. 
மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம்‌, 
அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை குறைவானது 
என்றும்‌, அதிக தண்டனையை ஏன்‌ வழங்கக்கூடாது 
என்று காரணம்‌ காட்டுமாறு அறிவிப்பு அளித்தது. 
ஆனால்‌, அதிக தண்டனை 
அளிக்கப்படவில்லை.அவர்‌ செய்த கடும்‌ குற்றம்‌ 


என்ன, அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை என்ன, 
உயர்நீதிமன்றமும்‌, உச்சந்திமன்றமும்‌ அளித்த தீர்ப்பு 
என்ன, அவர்‌ அவமதிப்பு வழக்கிலும்‌, 
மேல்முறையீட்டு வழக்கிலும்‌ நடந்துகொண்ட முறை 
என்ன போன்ற விபரங்களை பிரதான செய்தியில்‌ 
படிக்கவும்‌. 


அரிபரந்தாமன்‌, ஓய்வு பெற்ற நீதிபதி 
இ - மெயில்‌: hariparanthaman@gmail.com 


கணியம்‌ அறக்கட்டளை 


ய 


இகம்‌ 
அறக்கட்டளை 


தொலை நோக்கு - Vision 

தமிழ்‌ மொழி மற்றும்‌ இனக்குழுக்கள்‌ சார்ந்த 
மெய்நிகர்வளங்கள்‌, கருவிகள்‌ மற்றும்‌ 
அறிவுத்தொகுதிகள்‌, அனைவருக்கும்‌ கட்டற்ற 
அணுக்கத்தில்‌ கிடைக்கும்‌ சூழலை உருவாக்குதல்‌. 

பணி இலக்கு - Mission 

அறிவியல்‌ மற்றும்‌ சமூகப்‌ பொருளாதார 
வளர்ச்சிக்கு ஒப்ப, தமிழ்‌ மொழியின்‌ பயன்பாடு 
வளர்வதை உறுதிப்படுத்துவதும்‌, அனைத்து 
அறிவுத்‌ தொகுதிகளும்‌, வளங்களும்‌ கட்டற்ற 


அணுக்கத்தில்‌ அனைவருக்கும்‌ 
கிடைக்கச்செய்தலும்‌. 


எமது பணிகள்‌ 


. கணியம்‌ மின்னிதழ்‌ - k௮மகற.co௮ 


. கணிப்பொறி சார்ந்த கட்டுரைகள்‌, 
காணொளிகள்‌, மின்னூல்களை இங்கு 
வெளியிடுகிறோம்‌. 


கட்டற்ற தமிழ்‌ நூல்கள்‌ - FreeTamilEbooks.com 


இங்கு யாவரும்‌ எங்கும்‌ பகிரும்‌ வகையில்‌, 
கிரியேட்டிவ்‌ காமன்ஸ்‌ உரிமையில்‌, தமிழ்‌ 
மின்னூல்களை இலவசமாக, அனைத்துக்‌ 


கருவிகளிலும்‌ படிக்கும்‌ வகையில்‌ ஸம்‌, ஈர்‌, A4 
PDF, 6 inch PDF வடிவங்களில்‌ வெளியிடுகிறோம்‌. 


தமிழுக்கான கட்டற்ற மென்பொருட்கள்‌ 
உருவாக்கம்‌ 


தமிழ்‌ ஓலியோடைகள்‌ உருவாக்கி வெளியிடுதல்‌ 


விக்கி மூலத்தில்‌ உள்ள மின்னூல்களை 
பகுதிநேர/முழு நேரப்‌ பணியாளர்கள்‌ மூலம்‌ 
விரைந்து பிழை திருத்துதல்‌ 


OpenStreetMap.org ல உள்ள இடம்‌, தெரு, ஊர்‌ 
பெயர்களை தமிழாக்கம்‌ செய்தல்‌. 


மேற்கண்ட திட்டங்கள்‌, மென்பொருட்களை 
உருவாக்கி செயல்படுத்த உங்கள்‌ அனைவரின்‌ 
ஆதரவும்‌ தேவை. உங்களால்‌ எவ்வாறேனும்‌ 
பங்களிக்க இயலும்‌ எனில்‌ உங்கள்‌ விவரங்களை 
kaniyamfoundation@gmail.com க்கு மின்னஞ்சல்‌ 
அனுப்புங்கள்‌. 


வெளிப்படைத்தன்மை 


கணியம்‌ அறக்கட்டளையின்‌ செயல்கள்‌, 
திட்டங்கள்‌, மென்பொருட்கள்‌ யாவும்‌ 
அனைவருக்கும்‌ பொதுவானதாகவும்‌, முழுமையான 
வெளிப்படைத்தன்மையுடனும்‌ இருக்கும்‌. நர்£ற5:// 
github.com/KaniyamFoundation/Organization/issues இந்த 
இணைப்பில்‌ செயல்களையும்‌,  https://github.com/ 
KaniyamFoundation/Organization/wiki இந்த இணைப்பில்‌ 
மாத அறிக்கை, வரவு செலவு விவரங்களுடனும்‌ 
காணலாம்‌. 


கணியம்‌ அறக்கட்டளையில்‌ உருவாக்கப்படும்‌ 
மென்பொருட்கள்‌ யாவும்‌ கட்டற்ற 
மென்பொருட்களாக மூல நிரலுடன்‌, GNU GPL, Apache, 
BSD, MIT, Mozilla ஆகிய உரிமைகளில்‌ ஒன்றாக 


வெளியிடப்படும்‌. உருவாக்கப்படும்‌ பிற வளங்கள்‌, 
புகைப்படங்கள்‌, ஒலிக்கோப்புகள்‌, காணொளிகள்‌, 
மின்னூல்கள்‌, கட்டுரைகள்‌ யாவும்‌ யாவரும்‌ பகிரும்‌, 
பயன்படுத்தும்‌ வகையில்‌ கிரியேட்டிவ்‌ காமன்சு 
உரிமையில்‌ இருக்கும்‌. 


நன்கொடை 
உங்கள்‌ நன்கொடைகள்‌ தமிழுக்கான கட்டற்ற 


வளங்களை உருவாக்கும்‌ செயல்களை சிறந்த 
வகையில்‌ விரைந்து செய்ய ஊக்குவிக்கும்‌. 


பின்வரும்‌ வங்கிக்‌ கணக்கில்‌ உங்கள்‌ 
நன்கொடைகளை அனுப்பி, உடனே விவரங்களை 
kaniyamfoundation@gmail.com க்கு மின்னஞ்சல்‌ 


அனுப்புங்கள்‌. 


